Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


"ஞானரதம்‌ (கதைகள்‌)" 


மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ 


"njAnaratam" 
by cuppiramaNiya pAratiyAr 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our thanks also go to archives.org for providing a scanned (PDF) copy 

of this work. The e-text has been generated using Google OCR and subsequent 
proof-reading. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2018. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


ஞானரதம்‌ (கட்டுரைகள்‌) 
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ 


உள்ளடக்கம்‌ 
1. பீடிகை 
. உபசாந்திலோகம்‌ - கவலையற்ற பூமி 
. கந்தர்வலோகம்‌ - இன்ப உலகம்‌ 
. பந்தாட்டம்‌ 


. மதனன்‌ விழா 


. கடற்கரை 


2 

3 

4 

5 

6. பறவைக்‌ கூத்து 
ரீ 

8. அருவி 

9. சத்திய லோகம்‌ 
10. மண்ணுலகம்‌ 


11. தர்மலோகம்‌ 


1. பீடிகை 


பின்மாலைப்‌ பொழுது. திருவல்லிக்கேணி, வீரராகவ முதலித்‌ தெருவில்‌ 
கடற்பாரிசத்தை நோக்கியிருக்கும்‌ ஓர்‌ வீட்டு மேடையின்‌ மீது சிரமபரிகாரத்தின்‌ 
பொருட்டு ஓர்‌ மஞ்சத்தின்மீது படுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனந்தகரமான 
கடற்காற்று, நான்‌ படுத்திருந்த முன்னறையிலே நான்கு பக்கங்களிலிருந்தும்‌, 
கண்ணாடிச்‌ சாளரங்களின்‌ மூலமாகவும்‌, புறக்கதவு நிலைகளின்‌ மூலமாகவும்‌, வந்து 
நிரம்பிய வண்ணமாக இருந்தது. அந்தக்‌ காற்றும்‌ பின்மாலை யொளியும்‌ கலந்ததினால்‌ 
உண்டாகிய தெளிவும்‌ இன்பமும்‌ என்னால்‌ கூறிமுடியாது. "ஆகா! இப்போது போய்‌ 
ஸ்நானம்‌ செய்துவிட்டு, நேர்த்தியான ஒரு குதிரை வண்டியில்‌ ஏறிக்கொண்டு, 
கடற்கரையோரமாகத்‌ தெற்கே அடையாற்றுக்குப்‌ போய்‌, - வழியெல்லாம்‌ 
காளிதாஸனுடைய சாகுந்தலத்தையேனும்‌, அல்லது ஓர்‌ உபநிஷத்தையேனுங்‌ 
கொண்டுபோய்ப்‌ படித்து இன்பமடைந்து கொண்டே திரும்பினால்‌ நல்லது" என்ற 
சிந்தனை உண்டாயிற்று. ஆனால்‌, என்னிடம்‌ குதிரைவண்டி கிடையாது என்ற 


விஷயம்‌ அப்போழுதுதான்‌ ஞாபகத்திற்கு வந்தது. 


"அட்டா! மிகுந்த செல்வம்‌ இல்லாததனால்‌ - உலகத்தில்‌ பல விதமாகிய இழிவான 
இன்பங்கள்‌ மட்டுமல்ல, - உயர்ந்த இன்பங்கள்கூடப்‌ பெறுவதற்குத்‌ தடை 
ஏற்படுகிறதே!" என்று எண்ணினேன்‌. அப்பொழுது, என்‌ மனம்‌ - "மூடா, சகல 
மனிதர்களிடத்திலும்‌, ஈசன்‌ ஞானம்‌ என்பதோர்‌ தெய்வீக ரதத்தைக்‌ 
கொடுத்திருக்கின்றார்‌. அது விரும்பிய திசைகளுக்கெல்லாம்‌ போய்‌ விரும்பிய 
காட்சிகளையெல்லாம்‌ பார்த்து வரக்கூடிய வல்லமை உடையது; அதைப்‌ பயன்படுத்தி 
இன்பமடையாமல்‌ எந்த நிமிஷத்திலும்‌ உன்னைக்‌ கீழே தள்ளித்‌ தீங்கு 
செய்யக்கூடியதாகிய இழிவு மர வண்டியிலே ஏன்‌ விருப்பம்‌ கொள்கிறாய்‌?" என்றது. 
உடனே ஞானமாகிய ரதத்தைக்‌ கொண்டு தயார்‌ செய்து வைக்கும்படி எனது 


சேவகனாகிய "சங்கற்ப" னிடம்‌ கட்டளையிட்டேன்‌. ரதம்‌ வந்து நின்றது அதில்‌ 


ஏறிக்கொண்டேன்‌. ஆனால்‌ எனது ஞானரதம்‌ மற்றவர்களுடையதைப்போல்‌ அத்தனை 
தீவிரம்‌ உடையதன்று. எளிதாக நெடுந்தூரங்‌ கொண்டு போகத்‌ தக்கதும்‌ அன்று. 
கொஞ்சம்‌ நொண்டி, என்ன செய்யலாம்‌? இருப்பதை வைத்துக்கொண்டு தானே 
காரியங்‌ கழிக்கவேண்டும்‌? ஆகவே, அந்த ரதத்தின்‌ மீது ஏறிக்கொண்டேன்‌. அதிலேறி 
நான்‌ கண்டு வந்த காட்சிகளும்‌ அவற்றின்‌ அற்புதங்களுமே இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்படுகின்றன. 


2. உபசாந்திலோகம்‌ 


எனது ஞானத்‌ தேரை நோக்கி "இந்த க்ஷணமே என்னை, துக்கமில்லாத பூமி 
எங்கேனும்‌ உளதாயின்‌, அங்கு கொண்டு போ" என்று ஏவினேன்‌. ஆகா! இந்த ரதத்தை 
வைத்துக்கொண்டிருந்தும்‌, இத்தனை நாள்‌ எனக்குக்‌ கவலையும்‌, மன உளைச்சலும்‌ 
இல்லாதிருக்க வழி தெரியாமல்‌ போய்விட்டதே! எத்தனை நாள்‌ எனது மனம்‌ தூண்டிற்‌ 
புழுவைப்‌ போலத்துடித்துக்‌ கொண்டிருக்க, அதை நிவிருத்தி செய்வதற்கு யாதொரு 
உபாயமும்‌ அறியால்‌ பரிதபித்திருக்கின்றேன்‌. அம்மம்மா! இந்த உலகத்துக்‌ 
கவலைகளை நினைக்கும்போதே நெஞ்சம்‌ பகீரென்கிறது. அவற்றுக்குள்ள விஷ 
சக்தியை என்னென்பேன்‌? ஒருவனது முகத்திலுள்ள அழகையும்‌, குளிர்ச்சியையும்‌, 
இளமையையும்‌ இந்தக்‌ கவலைகளே அழித்து விடுகின்றன. கண்களின்‌ ஒளியை 
மாற்றிப்‌ பசலையும்‌, உடல்‌ நிறம்‌ மங்குதலும்‌ உண்டாக்கி விடுகின்றன. நெற்றியிலே 
வரிகளும்‌, கன்னங்களிலே சுருங்கல்களும்‌, இந்த நீசக்‌ கவலைகளினாலேயே 


ஏற்படுகின்றன. எனது தொண்டையின்‌ இனிய குரல்‌ போய்‌, கடூரமான கரகரப்புச்‌ 


சத்தம்‌ உண்டாகிறது. மார்பிலும்‌, தோளிலும்‌ இருந்த வலிமை நீங்கிப்‌ போய்விடுகிறது. 
இரத்தம்‌ விரைவாக ஓடுதலின்றி, மாசு நீரோடை போல மந்தம்‌ அடைகின்றது. 
கால்களில்‌ தீவிரமில்லாமற்‌ போய்விடுகிறது. கவலைகள்‌ என்ற விஷ ஜந்துக்கள்‌ 
ஒருவனுடைய சரீரத்தை உள்ளூர அரித்து விடுகின்றன. சரீரத்தை மட்டுமா? 
அறிவையும்‌ பாழாக்குகின்றன. மறதியை அதிகப்படுத்தி விடுகின்றன. முக்கியமான 
செய்திகளெல்லாம்‌ நல்ல சந்தர்ப்பத்திலே நினைவிற்கு வராமல்‌ போய்‌ விடுகின்றன. 
படித்த படிப்பெல்லாம்‌ பாலைவனத்திலே பெய்த மழைபோல நிஷ்பலனாய்‌ 


விடுகின்றது. அறிவிலே பிரகாசமில்லாமல்‌, எப்போதும்‌ மேகம்‌ படர்ந்தது 


போலாய்விடுகிறது. யோசனை தட்டுகிறது. ஐயோ! இந்தக்‌ கவலைகளாகிய சிறிய 
சிறிய விஷப்‌ பூச்சிகளுக்குள்ள திறமை வைத்திய சாஸ்திர நிபுணர்கள்‌ கூறும்‌ மகா 
கொடூரமான கண்ணுக்குத்‌ தெரியாத - நோய்ப்‌ பூச்சிகளுக்குக்‌ கூடக்‌ கிடையாது. 


"ஞானரதமே, நீ நம்மை இப்போது கவலையென்பதே இல்லாத உலகத்திற்குக்‌ 


கொண்டுபோய்ச்‌ சேர்‌" என்று கட்டளையிட்டேன்‌. அப்போது மனம்‌ வந்து ரதத்தைத்‌ 


தடுத்துக்‌ கொண்டது. "அது அத்தனை சுகமான உலகமன்று. கவலை 
இல்லாமலிருந்தால்‌ மட்டும்‌ போதுமா" வேறு, இன்பங்கள்‌ அனுபவிக்கக்‌ கூடிய இடம்‌ 
ஏதேனும்‌ தமக்குத்‌ தோன்றவில்லையா? கவலையே இல்லாத இடத்தில்‌ சுகமும்‌ இராது 
என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. மேலும்‌, - மேலும்‌, - என்னவோ; இன்ன 
காரணமென்று சொல்ல முடியாது. ஆனால்‌ அங்கு போவதில்‌ எனக்குப்‌ பிரியமில்லை" 
என்று மனம்‌ கூறிற்று. 


நான்‌ கோபத்துடன்‌, "சீச்சீ! பேதை மனமே, உனக்கு ஓயாமல்‌ ஏற்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ வேதனைகளையும்‌ உளைச்சல்களையும்‌ கண்டு இரங்கி, நான்‌ 
உன்னைச்‌ சிறிது நேரமேனும்‌ அமைதி யுலகத்திற்குக்‌ கொண்டுபோய்‌ வைத்துத்‌ 
திரும்பலாம்‌ என்று உத்தேசித்தேன்‌. இதற்கு நீயே ஆக்ஷேபம்‌ சொல்ல வருகிறாயா?" 
என்று கண்டித்தேன்‌. மனம்‌ பிணங்குதல்‌ மாறாமல்‌ மறுபடியும்‌ எதிர்த்து நின்றது. 


எனக்கு இந்த மனம்‌ என்ற மோகினியிடத்தில்‌ காதல்‌ அதிகமுண்டு. ஆதியில்‌ எவ்வாறு 
இந்த மோகம்‌ உண்டாயிற்று என்பதை இங்கே விஸ்தரிக்க முடியாது. அது ரகஸ்யம்‌. 
ஆனால்‌, நாளேற நாளேற நான்‌ வேறு இந்த மனம்‌ வேறு என்ற த்வைத சிந்தனையே 
பெரும்பாலும்‌ மறந்து போகும்‌ வண்ணமாக எனக்கு இம்‌ மோகினியிடத்தில்‌ பிரேமை 
மிகுந்து போய்விட்டது. இந்த மனம்‌ படும்‌ பாடுகளைக்‌ கண்டு பொறுக்காமலேதான்‌ 
நான்‌ சாந்திலோக தரிசனத்திலே விருப்பம்‌ கொண்டேன்‌. இப்போது மனம்‌ அந்த 


யோசனையில்‌ நிஷ்காரணமாக வெறுப்புக்‌ கொள்வதைக்‌ கண்டு எனக்குத்‌ திகைப்பும்‌, 
இரக்கமும்‌, கோபமும்‌ கலந்து பிறந்தன. எவ்வளவோ விதங்களில்‌ மனத்தைச்‌ 
சமாதானம்‌ செய்ய முயன்றேன்‌. மனம்‌ பின்னும்‌ கண்‌ மூடிக்கொண்டு ஒரேயடியாக 
மூடச்‌ சாதனை சாதிக்கத்‌ தொடங்கிற்று. எனக்கு இன்ன செய்வதென்று 
தெரியவில்லை. பிறகு, ஒரே நிச்சயத்துடன்‌, "மனமே, நான்‌ இந்த விஷயத்தில்‌ உன்‌ 
பேச்சைக்கேட்கவே மாட்டேன்‌. உன்னுடைய நான்மையைக்‌ கருதியே நான்‌ 


செய்கிறேன்‌. - ஞானரதமே, - உடனே புறப்படு" என்றேன்‌. 


அடுத்த நிமிஷத்தில்‌ உபசாந்தி பூமிக்கு வந்து சேர்ந்தோம்‌. 


நெடிதோங்கி வளர்ந்த கோட்டைச்‌ சுவர்‌ வாயிலிலே போய்‌ ரதம்‌ நின்று விட்டது. நான்‌ 
தூரத்திலிருந்தே அந்தக்‌ கோட்டையைப்‌ பார்க்க முடிந்ததாயினும்‌, எனது ஞானத்தேர்‌ 
போனவுடன்‌ அந்த வாயிற்கதவுகள்‌ தாமே திறந்து விடும்‌ என்று எண்ணினேன்‌. 
அவ்வாறு திறக்கவில்லை. என்ன ஆச்சரியம்‌! ஞானத்தேர்கூட நுழைய முடியாதபடி 
அத்தனை பரிசுத்தமானதா இந்த லோகம்‌ என்று வியப்புற்றேன்‌. எனது மனமோ 
முன்னைக்‌ காட்டிலும்‌ ஆயிரம்‌ மடங்கு அதிகமாக நடுங்கத்‌ தொடங்கிற்று. அதற்கு 
என்னிடம்‌ பேசக்கூட நாவெழவில்லை. கோட்டை வாயிலுக்கு வெளியே ஒரு வாயில்‌ 


காப்பான்‌ உருவின கத்தியுடன்‌ நின்று கொண்டிருந்தான்‌. நெருப்பு நிறங்‌ கொண்டதும்‌, 


இமயமலையைக்கூட ஒரே வெட்டில்‌ பொடிப்‌ பொடியாகச்‌ செய்து விடுமென்று 
தோன்றியதுமாகிய அந்த வாளின்மீது "விவேகம்‌" என்று கண்ணைப்‌ பறிக்கக்கூடிய 
ஜோதி யெழுத்திலே எழுதப்பட்டிருந்தது. வாயில்‌ காப்பான்‌, "யார்‌ அது? எங்கு 


வந்தாய்‌?” என்றான்‌. 


நான்‌ அவனுக்கு வந்தனம்‌ கூறிவிட்டு, "உபசாந்தி லோகத்தைப்‌ பார்த்துவிட்டுத்‌ 
திரும்பலாமென்ற எண்ணத்துடன்‌ வந்தேன்‌" என்று சொன்னேன்‌. அதைக்‌ கேட்டு 


அவன்‌ கடகடவென்று குலுங்கக்‌ குலுங்க நகைக்கலாயினன்‌. 


"ஏனையா சிரிக்கிறீர்‌?" என்று கேட்டேன்‌. அவன்‌ மறுமொழி கூறாமல்‌ சிரித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


ஏழை மனமோ நிமிஷத்துக்கு நிமிஷம்‌ அதிக திகிலுறுவதாயிற்று. எனக்கு மிகவும்‌ 


திகைப்புண்டாய்‌ விட்டது. எனவே, கோபத்துடன்‌ வாயில்காப்பானை நோக்கி 


"ஏனப்பா, உள்ளே போகலாமா, கூடாதா? ஒரே வார்த்தையில்‌ சொல்லிவிடு. 


கலகலவென்று சிரித்துக்‌ கொண்டிருக்கிறாயே?" என்று கேட்டேன்‌. 


அதற்கு வாயில்காப்பான்‌, "உனக்கும்‌ உபசாந்திக்கும்‌ வெகுதூரம்‌" என்று தனது 
வாய்க்குள்ளேயே (ஆனால்‌ எனது செவியிலே படும்படி) முணு முணுத்து விட்டுப்‌ பிறகு 
"கோபங்கொள்ளாதே அப்பா; நீ உபசாந்தி லோகத்தை ஏதோ நாடகசாலை போலக்‌ 
கருதிப்‌ பார்த்துவிட்டுத்‌ திரும்ப உத்தேசமிருப்பதாகக்‌ கூறியது எனக்கு நகைப்பை 
உண்டாக்கிற்று. சாதாரணமாக, இவ்வுலகத்துக்கு வருபவர்கள்‌ திரும்ப வெளியே 
போகும்‌ வழக்கம்‌ கிடையாது" என்று இரைந்து கூறினன்‌. 


"அது சரி, உள்ளே நாங்கள்‌ பிரவேசிக்கலாமா, கூடாதா? தயவுசெய்து சொல்லும்‌." 


"நீ சாதாரணமாகப்‌ பிரவேசிக்கலாம்‌. இது சகல ஜீவர்களுக்கும்‌ தாய்வீடு. இங்கு 
வரக்கூடாது என்று எந்த ஜீவனையும்‌ தடுக்க எனக்கு அதிகாரமில்லை. ஆனால்‌ 
வைராக்கியக்‌ கோட்டையைக்‌ கடந்து உள்ளே செல்லும்‌ உரிமை உன்னுடன்‌ 
வந்திருக்கும்‌ மனம்‌ என்ற பொய்ப்‌ பொருளுக்குக்‌ கிடையாது. அது உள்ளே 
போகுமானால்‌, அக்கினி லோகத்திலே பிரவேசித்த பஞ்சுப்‌ பொம்மைபோல 


நாசமடைந்துவிடும்‌" என்றான்‌. 


மனம்‌ ஆரம்பத்திலேயே உபசாந்தி லோகம்‌ என்ற பெயரைக்‌ கேட்டவுடன்‌ நடுங்கத்‌ 
தொடங்கியதற்கும்‌, அது என்னை அங்கு போகவேண்டாமென்று பிரார்த்தனைகள்‌ 
செய்ததற்கும்‌, கோட்டையருகே வந்தவுடன்‌ தர்ம தேவதையின்‌ முன்‌ வந்து நிற்கும்‌ 
கொடுங்கோலரசரைப்போல நிலைமயங்கி அதற்கு அளவுகடந்த திகிலுண்டானதற்கும்‌ 


காரணம்‌ இன்னது என்பதை இப்போதுதான்‌ அறிந்தேன்‌. அப்பால்‌ அந்த உலகத்திற்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ எனக்கு நீங்கிப்‌ போய்விட்டது. மனத்தினிடம்‌ 


வைத்திருந்த மோகத்தால்‌, அதைக்‌ கொன்றுவிட்டு நான்‌ இன்பமடைவதில்‌ பிரியங்‌ 


கொள்ளவில்லை. 


"என்னை இப்போது என்ன செய்யச்‌ சொல்லுகிறீர்‌?" என்று வாயில்காப்பானிடம்‌ 


கேட்டேன்‌. அதற்கு அவன்‌ 


"மானுடா, மனம்‌ இறந்த பிறகுதான்‌ உபசாந்தியுண்டு; அது இருக்கும்‌ வரையில்‌, 
கவலைகள்‌ நீங்கி இருக்கலாம்‌ என்ற எண்ணம்‌ வீண்‌. கவலைகளாகிய அசுரர்களை 
இடைவிடாது பெற்றுத்‌ தள்ளிக்கொண்டே இருக்கும்‌ தாய்‌ மனமேயாகும்‌. உனக்கு 
அந்தப்‌ பொய்யரக்கியிடம்‌ இன்னும்‌ பிரேமை தீரவில்லை. பக்குவம்‌ வந்த பிறகு, நீ 
தானே இங்கு வந்து சேரலாம்‌. இப்போது போய்‌ வா" என்று சொன்னான்‌. திடீரென்று 
அந்தக்‌ கோட்டை, வாயில்காப்பான்‌ எல்லாம்‌ மறைந்து போய்விட்டது. அரை க்ஷணம்‌ 
கண்ணிருட்சி உண்டாயிற்று. பிறகு கண்ணை விழித்துப்‌ பார்த்தேன்‌. மறுபடி, 
வீரராகவ முதலித்‌ தெருவில்‌, முன்னே கூறப்பட்ட வீட்டு மாடியில்‌, தனியே கட்டிலில்‌ 
நான்‌ படுத்துக்‌ கொண்டிருப்பதையும்‌, கடற்பாரிசத்தினின்றும்‌ இனிய காற்று 


வீசிக்கொண்டிருப்பதையும்‌ கண்டேன்‌. 


"சரி, போனது போகட்டும்‌. இந்த உபசாந்திப்‌ பேறு நமக்கு இப்போது 
கிடைக்கவில்லை. ஆயினும்‌ பாதகமில்லை. ஏழை மனத்தைக்‌ கொன்றுவிட்டு நாம்‌ 
மட்டும்‌ தனியே இன்பமுற விரும்புவதும்‌ நான்றி கெட்ட செய்கை யாகுமல்லவா? 
அதன்‌ கவலைகளையும்‌, உளைச்சல்களையும்‌ பற்றி யோசித்தேனே யொழிய அதன்‌ 
மூலமாக எனக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ பெரிய பெரிய நன்மைகளைச்‌ சிந்தித்தேனில்லை. 
எனக்கு உலக வாழ்க்கையே இந்த மனத்தினால்தானே எய்திற்று. இதை ஈசனென்றே 
சொல்லத்தகும்‌. மேலும்‌, எனக்கு அதையும்‌, அதற்கு என்னையும்‌ காட்டிலும்‌ 
உயிர்த்துணைவர்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌? அதற்குத்‌ துரோகம்‌ செய்யலாமா? எத்தனை 
கோடி கவலைகள்‌ இருப்பினும்‌ பெரிதில்லை. மனம்‌ செத்து நான்‌ தனியே வாழ்வதாகிய 
உபசாந்தி லோகம்‌ எத்தனை அரிதாயிருப்பினும்‌, அது எனக்கு வேண்டாம்‌" என்று 
தீர்மானம்‌ செய்து கொண்டேன்‌, "உபசாந்தி என்று கத்தும்‌ மனிதர்களை உலகத்தார்‌ 


பிரமஞானிகளென்றும்‌, மகரிஷிகளென்றும்‌ புகழ்கிறார்களே! 


அந்த மனிதர்களெல்லாம்‌ மூடர்களும்‌, துரோகிகளுமாவார்களென்று எனக்குத்‌ 
தோன்றுகிறது" என்று சொல்லிக்கொண்டேன்‌. 


நான்‌ இவ்வாறு ஆலோசிப்பதை அறிந்துகொண்ட மனம்‌, "அப்பாடா!" என்று 


பெருமூச்சு விட்டு, தன்‌ நடுக்கமெல்லாம்‌ தீர்ந்து ஆறுதலுடனிருந்தது. எனக்கும்‌ 
சந்தோஷம்‌ உண்டாயிற்று. எனது மனமோகினிக்கு ஓர்‌ முத்தங்‌ கொடுத்தேன்‌. 


3. கந்தர்வலோகம்‌ 


மறுநாள்‌ மனத்திடம்‌, "இப்போது, எங்கே போகலாம்‌?" என்று கேட்டேன்‌. 


"துன்பக்‌ கலப்பற்ற இன்பங்கள்‌ நிறைந்திருக்கும்‌ உலகத்திற்குப்‌ போய்‌ வருவோமே 
என்றது. 


"நன்று கூறினை" என நான்‌ மகிழ்ச்சி பாராட்டி, அப்பால்‌ முன்போலவே எனது 
ஞானத்தேரில்‌ ஏறிக்‌ கந்தர்வ லோகத்திற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அங்கே கண்ட 
காட்சிகளையும்‌, அனுபவித்த போகங்களையும்‌ என்னால்‌ கூடியவரையும்‌ உள்ளது 
உள்ளவாறு கீழே எழுதுகிறேன்‌. அந்தப்‌ போகங்களிற்‌ சில, தற்காலத்தில்‌ நமது தேசத்து 
ஜனங்களால்‌ மதிக்கப்பெறும்‌ ஆசார தர்மங்களுக்கு விரோதம்‌ என்று நம்மவர்‌ 
கருதுவார்களாயின்‌, அதன்‌ பொருட்டு, என்‌ மீது பழி கூறலாகாது. இந்த 
பாரததேசத்தில்‌ தற்காலத்திலே வாழும்‌ அடிமை ஜனங்கள்‌ "இந்த இன்பம்‌ 
அதர்மமானது. அந்தச்‌ செய்கை அகாரியமானது" என்று தர்மப்‌ பிரசங்கங்கள்‌ 
செய்யும்போது, உண்மையாகவே எனக்கு நகைப்புண்டாகிறது. மகரிஷிகளுக்கும்‌ 
தேவதைகளுக்கும்‌ சந்ததியாராகத்தோன்றியவர்களாயினும்‌, தற்காலத்தில்‌ இந்நாட்டு 


ஜனங்கள்‌ உலகத்திலுள்ள 


எல்லா அநாகரிக ஜனங்களைக்‌ காட்டிலும்‌ கடைப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
மிருகப்‌ பிராயமாகக்‌ காடுகளிலும்‌ தீவுகளிலும்‌ ஆடையில்லாமல்‌, காதுகளிலும்‌ 
உதட்டிலும்‌ மூக்கிலும்‌ துவாரங்கள்‌ செய்து, சங்குகளையும்‌ வளையங்களையும்‌ 
தொங்கவிட்டுக்‌ கொண்டு, மேலெல்லாம்‌ பச்சை குத்தியவர்களாகத்‌ திரியும்‌ 


ஜனங்களுக்குக்‌ கூட சுதந்திரம்‌ உண்டு. இந்தத்‌ தேசத்தார்‌ அப்பெரும்‌ பாக்கியத்தை 
இழந்து விட்டார்கள்‌. இந்நாட்டில்‌ கல்வி மங்கிப்‌ போய்விட்டது. நூற்றிலே 


தொண்ணூறு ஜனங்கள்‌ "அ" (ஆநா) எழுதச்‌ சொன்னால்‌ தும்பிக்கையொன்று வரைந்து 
ஆனை எழுதக்கூடிய நிலைமையில்‌ இருக்கிறார்கள்‌. நமது சாஸ்திரங்களெல்லாம்‌ 


செல்லரித்துப்‌ போய்விட்டன. தேசத்து ஞானக்களஞ்சியத்திற்குக்‌ காப்பாளிகளாக 
இருந்த பிராமணர்‌ மடைத்‌ தவளைகளைப்‌ போலச்‌ சிற்சில மந்திரங்களைச்‌ 
சம்பந்தமில்லாமல்‌ யாதொரு பொருளும்‌ அறியாமற்‌ கத்துகிறார்களே யல்லாது, 
உண்மையான ஞானப்‌ பெருமை இவர்களுக்கு லவலேசமும்‌ இல்லாமல்‌ போய்விட்டது. 


மகரிஷிகளின்‌ வழியில்‌ தோன்றிய பிராமணர்‌ மடைத்‌ தொழில்‌ செய்வதும்‌, நீசர்களிடம்‌ 


போய்த்‌ தொண்டு புரிந்து பணம்‌ வாங்கிப்‌ பிழைப்பதும்‌, இதைக்‌ காட்டிலும்‌ 
இழியனவாகிய எண்ணற்ற பிரவிருத்திகளிலே காலங்கழிப்பதும்‌ சர்வ ஜனங்களும்‌ 
அறிந்த விஷயங்களேயாம்‌. இந்நாட்டின்‌ கலைகள்‌ அனைத்தும்‌ மறைந்து 


போய்விட்டன. வீரியம்‌ போய்விட்டது. பலம்‌, சுகம்‌, செல்வம்‌ முதலிய 


நற்பொருள்களெல்லாம்‌ அகன்று விட்டன. மனங்குன்றி உடல்‌ சோர்ந்து உண்ண 


உணவின்றிக்‌ கண்‌ குழிந்து போயிருக்கும்‌ அடிமை ஜாதியார்‌ இந்நாட்டில்‌ 


மகாபரிதாபகரமான வாழ்க்கை நிகழ்த்துகின்றார்கள்‌. 


இன்ப நாடாகிய கந்தர்வ லோகத்தைப்‌ பற்றிப்‌ பேசி வருமிடத்தே, இத்‌ துன்ப நாடாகிய 


பாரத தேசத்தைப்‌ பற்றிச்‌ சில வசனங்கள்‌ எழுதிய பிழையை 


இந்நூல்‌ படிக்கும்‌ நண்பர்கள்‌ பொறுத்தருள்‌ செய்யுமாறு வேண்டுகிறேன்‌. தர்மமே 
சூனியமாகப்‌ போயிருக்கும்‌ இத்‌ தேசத்தில்‌ சிலர்‌ கந்தர்வலோகச்‌ செய்திகளைப்‌ பற்றி 
நான்‌ எழுதப்போகும்‌ விஷயங்கள்‌ எழுதத்தகாதவை என்று கருதக்கூடும்‌ என்ற 


சந்தேகம்‌ எனக்குண்டாயிற்று. தர்மாதர்ம நிச்சயம்‌ புரியும்‌ அதிகாரமே இந்த அடிமை 
ஜனங்களுக்குக்‌ கிடையாது என்பதை வணக்கத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளும்‌ 


பொருட்டாகவே மேலே கண்ட வசனங்கள்‌ எழுதப்பட்டவை யாகும்‌. இது நிற்க. 


கந்தர்வ லோகத்திற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தவுடனே என்னையறியாமல்‌ ஓர்‌ ஆனந்தம்‌ 
உண்டாயிற்று. அதி ரமணீயமான சங்கீதத்‌ தொனி கேட்டது. அவ்வொலி பொன்னாற்‌ 
செய்யப்பட்ட தொண்டையினையுடைய பெண்‌ வண்டுகளின்‌ ரீங்காரம்‌ போலிருந்தது. 
அன்று; அது சரியான உவமையாக மாட்டாது. உயிருக்குள்ளே இன்னிசை மழையை 
வீசிக்கொண்டேயிருந்தது போலத்‌ தோன்றிய அவ்வொலிக்கு இன்ன உவமை 
சொல்வது என்று எனக்குத்‌ தெரியவில்லை. "இது என்ன ஒலி! எங்கிருந்து வருகிறது?" 
என்று யோசித்தேன்‌. எனது அறிவிற்குப்‌ புலப்படவில்லை. கண்களோ பரவசமடைந்து 
போயின. அங்குள்ள மாடங்களும்‌, மாளிகைகளும்‌, கோயில்களும்‌, கோபுரங்களும்‌, 
நாடக சாலைகளும்‌ - எல்லா வீடுகளும்‌ சந்திர கிரணங்களைப்‌ போன்ற, குளிர்ந்த, 
இனிய பொன்னொளி வீசிக்‌ கொண்டிருந்தன. இவற்றிலும்‌, மற்ற மண்‌, கல்‌, கரை 
முதலிய எல்லாப்‌ பொருள்களிலுமே அவ்வொளி அநேகவிதமான வர்ண 
வேறுபாடுகளுடன்‌ கலந்திருக்கக்‌ கண்டேன்‌. 


இதை வாசிப்பவர்களே, நீங்கள்‌ எப்போதாயினும்‌ மாரிக்காலத்தில்‌ மழையில்லாத 


மாலைப்பொழுதிலே கடற்கரை மணல்‌ மீது இருந்துகொண்டு, வானத்தின்‌ 


10 


மேற்புறத்தில்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது, ரவி கிரணங்கள்‌ கீழ்த்திசையிலுள்ள 
மெல்லிய மேகங்களின்‌ மீதும்‌ இடையிடையே தெரியும்‌ வான வெளிகளின்‌ மீதும்‌ வீச, 
அதனின்றும்‌ ஆயிரவிதமான மெல்லிய அற்புதகரமான வர்ண வேறுபாடுகள்‌ 
தோன்றுவதைப்‌ பார்த்திருக்கிறீர்களா? இந்த அடிமை நாட்டிலே உங்களுக்குப்‌ 
பிரகிருதி தேவியின்‌ செளந்தர்யங்களைப்‌ பார்த்துப்‌ பரவசமடைய சாவகாசம்‌ அடிக்கடி 
ஏற்பட்டிராது. ஆனால்‌, மேற்கூறப்பட்ட வர்ணக்‌ காட்சியை ஒரு முறையேனும்‌ 
கண்டிருக்க மாட்டீர்களா? அவ்வாறு கண்டிருப்பீர்களானால்‌, நான்‌ பார்த்த கந்தர்வ 
லோகத்தின்‌ இயற்கை ஒரு சிறிது உங்களுக்குத்‌ தெரியும்படி சொல்லக்கூடும்‌. அங்கும்‌ 
அநெக விதமான மேன்மை பொருந்திய திரவத்தன்மை கொண்ட வர்ண பேதங்களே 
காணப்பட்டன. ஆனால்‌ அவற்றுடன்‌ சந்திர கிரணங்களிள்‌ மோகினித்தன்மை 
கலப்புற்றிருந்தது. 


இந்த ஒளியிலும்‌, இன்னிசையிலும்‌ களிப்புற்று நான்‌ ஒரு க்ஷணம்‌ இருக்கு 
முன்னாகவே, ஒரு கந்தர்வ யுவதி என்‌ முன்‌ வந்து, "வாராய்‌, மானுட வாலிப, உனக்கு 
எங்கள்‌ உலகத்தின்‌ புதுமைகளையெல்லாம்‌ காட்டுகின்றேன்‌" என்று கைகோத்து 
அழைத்துச்‌ சென்றாள்‌. நான்‌ அந்த யுவதியின்‌ வடிவைக்‌ கண்டு மயங்கி மூர்ச்சித்து 
விடுவேன்‌ என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. ஆயினும்‌, அறிவைச்‌ சிறிது ஸ்திரப்படுத்திக்‌ 
கொண்டு, அவளை நோக்கி, "இங்கிருந்து நகர்வதற்கு முன்பு முதலாவது ஒரு கேள்வி 
கேட்கிறேன்‌, அதற்கு விடை கூறவேண்டும்‌" என்றேன்‌. 


"கேள்‌" என்று அவள்‌, பொன்‌ வீணை யொன்று மனிதர்‌ பாஷையிலே பேசுவது போலச்‌ 


சொல்லினள்‌. 


"இந்த இனிய ஒலி என்னைப்‌ பரவசப்படுத்துகிறதே! அது எங்கிருந்து வருகிறது?" 


என்றேன்‌. 


"மேலே பார்‌" என்றனள்‌. நீல வானத்தில்‌ சந்திரன்‌ தாரைகளினிடையே, 


கொலுவீற்றிருக்கக்‌ கண்டேன்‌. 


"அவருடைய கிரணங்கள்‌" என்றாள்‌. 


11 


"சந்திர கிரணங்களா! சந்திர கிரணங்களுக்கும்‌ இந்த மனோகரமான தொனிக்கும்‌ என்ன 


சம்பந்தம்‌?" என்று கேட்டேன்‌. 


"சந்திர கிரணங்களுக்கு இந்த இனிய ஓசை இயற்கை. அது இந்த உலகத்தில்‌ 
நான்றாகக்‌ காதில்‌ விழுகிறது. உங்கள்‌ மண்ணுலகத்திலே ஜனங்களுடைய செவியில்‌ 
விழுவது கிடையாது. ஆனால்‌ அங்கேகூட அருமையான கவிகளின்‌ செவியில்‌ இந்த 
ஓசை படும்‌" என்றாள்‌. இதைக்‌ கேட்டு வியப்படைந்து, பிறகு அந்த யுவதியுடனே 
நடந்து சென்றேன்‌. 


"பற" என்றாள்‌. 


நான்‌ கலீரென்று நகைத்துப்‌ "பறக்கவா சொல்லுகிறாய்‌!" என்று வியப்புற்றேன்‌. 


பால்‌ போல வெண்மை கொண்ட வானத்தாற்‌ செய்த இரண்டு சிறகுகள்‌ 
அவளுக்கிருப்பதை நான்‌ கண்டேன்‌. முன்பு நோக்கிய போதே எனக்கு 
மூர்ச்சையுண்டாகத்‌ தக்கதாகவிருந்த அந்த யுவதியைச்‌ சிறிது வருணித்துப்‌ 
பார்க்கலாமா? ஏதோ முயற்சி செய்கின்றேன்‌. 


சந்திரகலை வீசும்‌ முகம்‌. அதன்மீது சிறியதும்‌ மூன்று விரல்‌ உயரமுடையதுமாய்‌, 
மலர்களாற்‌ செய்யப்பட்ட ஓர்‌ கிரீடம்‌. உயிரென்ற வண்டு வீழ்ந்து, சிறகிழந்து 
தள்ளாடும்‌ கள்ளூற்றுக்களாகிய இரண்டு கரிய விழிகள்‌. தின்பதற்கல்லாது, 


தின்னப்படுவதற்கமைந்தன போன்ற பற்கள்‌. 


தனது பாலிறகுகளால்‌ விகாரஞ்‌ செய்யப்படாத திவ்விய உருவம்‌. தீண்டுவோன்‌ 
உடற்குள்ளே இன்ப மயமான மின்சாரம்‌ ஏற்றுகின்ற கைகள்‌. மண்ணுலகத்துப்‌ 
பெண்களைப்‌ பேசுமிடத்து கந்தர்வச்‌ சாயல்‌ என்கிறார்கள்‌. இவளது இயலையும்‌, 


சாயலையும்‌ என்னென்பேன்‌? தெய்வ இயல்‌, தெய்வச்‌ சாயல்‌. 


"மண்ணுலகத்தவனாக இருந்தபோதிலும்‌ நல்ல பார்வைகள்‌ பார்க்கிறாய்‌" என்று நாண 


முணர்த்தி, "யோசித்துக்‌ கொண்டு நில்லாதே, பற" என்றாள்‌. 


"உன்‌ பெயரென்ன?" என்று கேட்டேன்‌. 


"வெகு நேர்த்தி! நானொன்று சொன்னால்‌ நீ யொன்று பேசுகிறாய்‌, என்‌ பெயர்‌ 


எதற்கு?" 


"சொல்லு, பார்ப்போம்‌." 


"என்‌ பயர்‌ - பர்வதகுமாரி. என்னை, சாதாரணமாக, குமாரி என்று அழைப்பார்கள்‌." 


"நல்லது, நான்‌ உன்னைப்‌ பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிடலாமா?" 


"சரி, பர்வதகுமாரி, நான்‌ பறப்பதெப்படி? உன்னைப்‌ போல எனக்கு இறகுகள்‌ 


இருக்கின்றனவா?" என்று கேட்டேன்‌. 


"நான்‌ வந்தபொழுது என்மீது இறகுகள்‌ இருக்கக்கண்டாயா?" என்றாள்‌. 


"உன்‌ முகத்தைக்‌ கண்டு பரவசமடைந்ததில்‌ இறகுகளைக்‌ குறிப்பிட முடியவில்லை. நீ 


பறக்கும்‌ பிரஸ்தாபம்‌ தொடங்கிய போதுதான்‌ பார்த்தேன்‌." 


"ஸ்துகி பிறகு பேசலாம்‌. ஆரம்பத்திலே இறகுகள்‌ கண்ணுக்குத்‌ தெரிந்ததா? சொல்‌." 


"தெரியவில்லை." 


"இந்த உலகத்தில்‌, பறக்கவேண்டுமென்ற நினைவுண்டானவுடனே, இந்த வெண்மை 
நிறங்கொண்ட வானிறகுகள்‌ தோன்றுகின்றன. நீ பறக்க வேண்டுமென்று 
உள்ளத்திலே சங்கற்பஞ்‌ செய்துகொள்‌." 


12 


13 


"சரி" 


"இப்போது என்‌ கண்ணுக்குள்ளே உன்‌ வடிவத்தைப்‌ பார்‌." 


பட்டப்‌ பகற்போல்‌ வீசிய நிலா வொளியிலே, அவளுடைய அழகிய கண்களுக்குள்‌ 


உற்றுப்‌ பார்த்தேன்‌. அங்கே, எனது வடிவம்‌ கந்தர்வ ரூபமாகத்‌ தோன்றியது கண்டு 
வியப்படைந்தேன்‌. ஆகா! நான்‌ கனவுகளிலே என்னைக்‌ கண்ட போது தோன்றிய 
வடிவம்‌! நோயற்றது; சுருங்கலற்றது; மண்‌ தன்மையில்லாதது; செளந்தரியமானது. 
எனக்கும்‌ இரண்டு வான இறகுகள்‌ திடீரென்று முளைத்திருக்கக்‌ கண்டேன்‌. எனது 
ரூபம்‌ இத்தனை மாறுபாடு அடைந்திருப்பதைக்‌ கண்டு களிப்புற்று உடனே அவள்‌ 
முகத்தையும்‌ பார்த்தேன்‌. எனது கண்குறிப்பை நோக்கி என்‌ மனதிடையே அப்போது 
நிகழ்ந்த எண்ணத்தை அவள்‌ அறிந்துகொண்டு விட்டாள்‌. 


"அடா! உன்னைக்‌ கண்ணுக்குள்‌ பார்க்கச்‌ சொல்லிய தன்றோ பிழையாய்விட்டது" 


என்றாள்‌. 


"ஏன்‌?" என்று கூறிச்‌ சிரித்தேன்‌. 


: வரை நீ உன்னை மனித சரீர முடையவனாகவும்‌, என்னைக்‌ கந்தர்வ சரீர 
து 2 மு வு ந்த 
முடையவளாகவும்‌ எண்ணி நடத்தி வந்தாய்‌. இனி என்னை 'இணை' யென்று கருதி 


விடுவாய்‌." 


"பிரியரூபிணி! நான்‌ ஈசனாய்‌ விட்டபோதிலும்‌ உன்னைக்‌ கண்டு வியப்படைவதை 
நீக்கமாட்டேன்‌. எனினும்‌, நான்‌ உன்னை இணையாகக்‌ கருதுவதில்‌ உனக்கு 


சந்தோஷந்தானே?" 


பிறகு கண்களைக்‌ கலந்தோம்‌. 'கண்ணோடு கண்ணிணை நோக்கொக்கின்‌ 


வாய்ச்சொற்கள்‌ என்ன பயனுமில.' 


14 


"பற" என்றாள்‌. 


புதிதாக உள்ளத்திலே எழுந்த காதற்‌ கிளர்ச்சி கொண்டோ, அல்லது இறகுகளின்‌ உதவி 
கொண்டோ அல்லது காந்தத்தின்‌ பின்னே செல்லும்‌ ஊசியென அவள்‌ பறந்து 
செல்வதை இயற்கை முறையாற்‌ பின்பற்றியோ, அவளோடு நானும்‌ பறந்து 
செல்வேனாயினேன்‌. இறகுகளின்‌ உதவிகொண்டு பறந்ததாக எனக்குத்‌ 
தோன்றவில்லை. ஏனெனில்‌, பறத்தல்‌ அத்தனை சுலபமாகவும்‌, சகஜமாகவும்‌ 


தோன்றிற்று. 


"எங்கே போகிறாய்‌? உனது மாளிகைக்கா?" என்று கேட்டேன்‌. 


"என்‌ வீடு, உன்‌ வீடு என்ற பேதக்‌ கதையெல்லாம்‌ இங்கே கிடையாது. இது 
ஸ்வேச்சாலோகம்‌; முற்றிய ஞானத்திலே எவ்வாறு அபேதநிலை ஏற்படுகிறதோ, அது 
போல பரிபூர்ணமான போகத்திலேயும்‌ அபேத நிலை தோன்றுகிறது. இங்கே 
எல்லோருக்கும்‌ எல்லா மாளிகைகளும்‌ உரிமைதான்‌. யார்‌ எங்கு வேண்டுமென்றாலும்‌ 
யதேச்சையாக வாழலாம்‌. நான்‌ உன்னைக்‌ கடலோரத்தில்‌ சுகந்த மாளிகைக்கு 


அழைத்துப்‌ போகிறேன்‌." 


"அபேதம்‌, பேதம்‌ என்ற மிகப்‌ பெரிய பேச்சுகள்‌ பேசுகிறாயே? வேதாந்தம்‌ எங்கே 


படித்தாய்‌?" 


"போக நிலை நன்றாக உணர்ந்தவர்களுக்கு அத்வைத ஞானம்‌ இயற்கையிலேயே 
உண்டாகும்‌. போகமறியாதவர்கள்‌ பேசும்‌ அத்வைதம்‌ பொய்‌. உங்கள்‌ 


மண்ணுலகத்திலே அந்த ஞான நடிப்பு மிகுதியாக உண்டு. எங்களுக்கு அபரோக்ஷ 
ஞானம்‌ சுலபம்‌. பரோக்ஷமும்‌ எளிதுதான்‌. இங்கிருந்து உபசாந்தி லோகம்‌ வெகு 


சமீபம்‌. போக மூர்த்தியாகிய விஷ்ணுவும்‌, யோக நாதனாகிய சிவனும்‌ ஒன்றே 
யென்பதை அறியாயா? இதெல்லாம்‌ போகட்டும்‌. இப்போது ஞானம்‌ பேசத்‌ 


தருணமன்று. கீழெல்லாம்‌ பார்‌" என்றாள்‌. 


15 


நகரத்திலே இரண்டு பனை யுயரத்தில்‌ பறந்து போய்க்கொண்டு கந்தர்வநாட்டு 
மாளிகைகள்‌, சங்கீத சாலைகள்‌, லீலா மண்டபங்கள்‌ - என்பவற்றின்‌ அற்புதங்களை 


யெல்லாம்‌ நோக்கிச்‌ சென்றேன்‌. 


பறப்பதிலே உண்டான இன்பம்‌ கொஞ்சமன்று. மண்ணுலகத்திலுள்ள சகல 
ஜந்துக்களிலும்‌ பட்சிகளே அதிக சுகம்‌ அனுபவிப்பதாகக்‌ கருதவேண்டும்‌. ஓடும்‌ 
தண்ணீரிலே நீந்துவது சிறிது நேரம்‌ இன்பமாயிருக்கும்‌. ஆனால்‌, வானத்தில்‌ நீந்திச்‌ 
செல்வது சதா இன்பம்‌. அதிலும்‌ பர்வதகுமாரியைப்‌ போல்‌ ஓர்‌ வழித்துணை 
கிடைக்குமாயின்‌, வாழ்நாள்‌ முழுவதும்‌ பறந்து கொண்டே யிருக்கலாம்‌. 
ஐரோப்பியர்கள்‌ கந்தர்வ போகங்களையே ஆதர்சமாகக்‌ கொண்ட ஜாதியார்‌. வான 
ரதங்கள்‌ செய்து நடத்துகிறார்கள்‌. ஆனால்‌, அவர்களிடம்‌ தமோகுணம்‌ அதிகமாதலால்‌, 
அந்தப்‌ புதுமையை இன்ப வழிகளிலேயே விருத்தி செய்துகொண்டு போகத்‌ 
தெரியவில்லை. வான ரதங்கள்‌ ஏற்பட்டு இன்னும்‌ சரியாக நடத்தத்‌ தெரிவதற்கு 
முன்னாகவே, 'எதிர்காலத்துப்‌ போர்கள்‌ வானத்திலேயே நடக்கக்‌ கூடுமல்லவா?' என்ற 
விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பலவாறு ஆலோசனைகள்‌ செய்யத்‌ தலைப்பட்டு விட்டார்கள்‌. 
அவர்களுக்கு ஞாபகமெல்லாம்‌ யுத்தத்திலேயும்‌, கொலையிலேயும்‌ இருக்கிறபடியால்‌, 
அவற்றை அனுசரிக்கத்‌ தகுதியில்லாதவர்களாகிறார்கள்‌. இது நிற்க. 


யக்ஷர்‌ நாட்டிற்கு வந்த ஆரம்பத்திலே எனக்குப்‌ பொறுக்க முடியாத மயக்கமும்‌ 
திகைப்பும்‌ விளைந்திருந்தன என்று மேலே கூறியிருக்கிறேன்‌. அவை சிறிது சிறிதாக 
நீங்கி இன்பவுணர்ச்சி மட்டும்‌ மிஞ்சி நின்றது. அறிவிலே தெளிவுண்டாயிற்று. 
காலையில்‌ விழித்தெழுந்து, முகந்துடைத்துக்‌ கடலருகே சென்று பார்ப்பவனது 
கண்ணுக்குப்‌ புலப்படுவது போல, வானத்திலே பறந்து செல்லும்‌ எனக்குக்‌ கீழே 
யிருந்த விஷயங்களெல்லாம்‌ மிகத்‌ தெளிவோடு விளங்கலாயின. அப்பொழுது நான்‌ 
கண்டுசென்ற செய்திகளையெல்லாம்‌ விஸ்தரிக்க வேண்டுமானால்‌ ஆயிரம்‌ 
அத்தியாயங்கள்‌ போதா. ஒரு சிலவற்றை மட்டும்‌ இங்கே குறிப்பிடுகிறேன்‌. 


16 


4. பந்தாட்டம்‌ 


ஓர்‌ மேடையின்‌ மீது கந்தர்வக்‌ குழந்தைகள்‌ பூப்பந்தாடிக்‌ கொண்டிருந்தன. ரோஜாப்‌ 
பூப்‌ பந்துகள்‌. 


ஒரு சிறுவன்‌ "அடீ ரஸிகே! நீ பந்தை எறியும்‌ போதெல்லாம்‌ என்‌ கைக்கோலுக்கு 
அகப்படாமல்‌, வேண்டுமென்று, கோணலாக, என்‌ முகத்தைப்‌ பார்த்து எறிகிறாய்‌. இனி 
நான்‌ உன்னோடு விளையாட மாட்டேன்‌" என்றான்‌. இது கேட்டு மற்றக்‌ 
குழந்தைகளெல்லாம்‌ கலீரென்று நகைத்தார்கள்‌. எல்லாக்‌ குழந்தைகளும்‌ இவ்வாறு 
ஒன்று சேர்ந்து பல வார்த்தைகள்‌ பேசியும்‌, ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ மோதியும்‌, ஆடியும்‌, 
பாடியும்‌, சிரித்தும்‌ விளையாடிக்கொண்டிருக்க, அவன்‌ மட்டும்‌ ஓர்‌ ரோஜா 
நிறங்கொண்ட பளிங்காசனத்தின்‌ மீது தனியே சாய்ந்திருந்து கொண்டு, பாதி குவிந்த 
விழிகளோடு ஆட்டத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


நான்‌ பர்வதகுமாரியை நோக்கி, "அதோ, விலகி உட்கார்ந்திருக்கிறானே, அந்தப்‌ 


பையன்‌ யார்‌?" என்று கேட்டேன்‌. 


"அவன்‌ எனது தம்பி. அவன்‌ பெயர்‌ சித்தரஞ்ஜனன்‌. அவன்‌ குழந்தைப்‌ பருவமாயிருந்த 
போதிலும்‌, எங்கள்‌ குல தெய்வமாகிய காமதேவனுடைய அருள்‌ பெற்றவனாதலால்‌, 
குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவதிலே விருப்பமில்லாமல்‌ கவிதைகள்‌ 
புனைவதிலேயும்‌, மோகனமாகிய பகற்கனவுகள்‌ காண்பதிலேயும்‌ பொழுது 
கழிக்கின்றான்‌. ரோஜாப்‌ பந்தை இந்தக்‌ கிரீடராமன்‌ மீது எறிந்த ரஸிகா என்ற அந்தக்‌ 
கன்னிகையின்‌ மீது சித்தரஞ்ஜனன்‌ தெய்வீகமான காதல்‌ செலுத்துகின்றான்‌. 
இப்பொழுது அவன்‌ ஏதோ கவிதை புனைகிறான்‌ என்று தெரிகிறது. அவனை இங்கே 


அழைக்கிறேன்‌. அவன்‌ கவிதை கேட்பதில்‌ உனக்குப்‌ பிரியந்தானா?" என்றாள்‌. 


நான்‌ வியப்படைந்து, "எனக்கு அளவில்லாத பிரியம்‌" என்று சொன்னேன்‌. 


பர்வதகுமாரி அவனிருக்குந்‌ திசையை நோக்கிக்‌ கையால்‌ சைகை காட்டினாள்‌. அவன்‌ 
உடனே வான இறகுகள்‌ விரித்துக்‌ கண்ணிமைக்குமுன்‌ நாங்களிருந்த உயர்‌ வெளிக்கு 


வந்து விட்டான்‌. 


17 


பர்வதகுமாரி அவனைத்‌ தழுவி முத்தமிட்டு, "இவர்‌ நம்‌ நாட்டிற்குத்‌ தரிசனத்தின்‌ 
பொருட்டு வந்திருக்கிறார்‌. நமது விருந்தாளி" என்று என்னைக்‌ காட்டினாள்‌. பாலகன்‌ 
என்னை நோக்கி "வந்தே" என்று வணங்கினான்‌. நானும்‌ அவனைத்‌ தழுவி உச்சி 
மோந்து வாழ்த்துக்‌ கூறினேன்‌. பிறகு பர்வதகுமாரியைக்‌ கடைக்கண்ணால்‌ நோக்கிக்‌ 


கவிதை விஷயத்தை நினைப்புறுத்தினேன்‌. 


அவள்‌ தம்பியைப்‌ பார்த்து "ரஞ்சனா, இப்போது உன்‌ மனதிற்குள்ளே ஒரு பாடல்‌ 
புனைந்து கொண்டிருந்தாயே, அதைச்‌ சொல்‌. இவர்‌ கேட்கவேண்டுமென்கிறார்‌" 


என்றாள்‌. 


சிறுவன்‌ சிறிது நாணமடைந்தான்‌. 


நான்‌ "குழந்தாய்‌, லஜ்ஜைப்படாதே! சும்மா சொல்‌" என்றேன்‌. 


அவன்‌, மண்ணுலகத்துப்‌ பிராகிருத பாஷையைப்‌ போல்‌ இருக்கும்‌ இன்சொல்‌ நிரம்பிய 
காந்தர்வ பாஷையிலே, ரஸிகா பந்தெறிந்ததன்‌ பொருட்டுக்‌ கிரீடராமன்‌ 
சினமுற்றதைக்‌ குறித்து ஓர்‌ பாட்டுப்‌ பாடினான்‌. பர்வதகுமாரியின்‌ தம்பியின்‌ குரல்‌ 
இன்பமாயிருந்ததென்று நான்‌ எழுதவா வேண்டும்‌? 


அவன்‌ சொல்லிய பாடலை, எனது திறனற்ற தமிழ்ச்‌ சொற்களிலே, சூரியனைச்‌ 
சித்தரித்துக்‌ காட்டுவதுபோல்‌, ஒருவாறு மொழிபெயர்த்துக்‌ காட்டுகிறேன்‌. 


இடியேறு சார்பிலுற உடல்‌ வெந்தோன்‌ ஒன்றுரையா திருப்ப ஆலி முடியேறி 
மோதியதென்‌ றருள்‌ முகிலைக்‌ கடுஞ்சொற்கள்‌ மொழிவான்‌ போலக்‌ கடியேறு 
மலர்ப்பந்து மோதியதென்‌ றினியாளைக்‌ காய்கின்றானால்‌ வடியேறு வேலெனவெவ்‌ 
விழியேறி யென்னாவி வருந்தல்‌ காணான்‌. 


[இதன்‌ பொருள்‌: - மேகத்திலிருந்து வெய்ய இடி தன்‌ பக்கத்திலே விழ உடல்‌ 
வெந்துபோனவன்‌ ஒன்றும்‌ சொல்லாது சும்மா இருக்க, ஆலங்கட்டி தலையிலே 
விழப்பெற்ற மற்றொருவன்‌ மேகத்தின்மீது சினங்கொண்டு நிந்தை வார்த்தைகள்‌ 
பேசுவது போல, வாசனை பொருந்திய ரோஜாப்‌ பந்தைக்‌ கொண்டு தன்‌ 


மேலெறிந்துவிட்டா ளென்று இன்ப வடிவத்தாளாகிய ரஸிகையைக்‌ கோபிக்கின்ற 


18 


இந்தக்‌ கிரீடராமன்‌ அவள்‌ வடிவுற்ற வேல்களை எறிவதுபோல, விழிகளை என்மீது 
மோதிக்கொண்டே யிருப்பதால்‌, என்னுயிர்‌ வருந்துவதைக்‌ காண்கிறானில்லை.] 


5. மதனன்‌ விழா 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு சித்தரஞ்ஜனன்‌ எங்களிடம்‌ விடைபெற்றுக்கொண்டு 
போய்விட்டான்‌. நாங்கள்‌ அப்பால்‌ பறந்து செல்லலாயினோம்‌. போகும்‌ வழியெல்லாம்‌ 
நிலவுக்கதிர்‌ செய்யும்‌ மெல்லிய இசையும்‌, மாடங்கள்தோறும்‌ கந்தர்வ யுவதிகளும்‌, 
வாலிபர்களும்‌, குழந்தைகளும்‌, பெரியோரும்‌ ஆயிரவிதமான போகங்களிலே பொழுது 


கழிக்கும்‌ காட்சியும்‌ அற்புதமாயிருந்தன. பூலோகத்திலிருக்கும்போது நான்‌ 
போகங்களில்‌ இத்தனைவித முண்டென்பதைப்‌ பிரதிபா சக்தியினால்‌ கூடக்‌ 


கண்டிருந்ததில்லை. கொஞ்சதூரம்‌ போனவுடனே. பர்வதகுமாரி "அதோ, பார்‌!" என்று 


காட்டினாள்‌. 


"அஹ்ஹா! அஹ்ஹா! அங்கே என்ன விசேஷம்‌?" என்று கேட்டேன்‌. 


அதிவிசாலமான மாடம்‌ காணப்பட்டது. அதில்‌ ஐம்பதினாயிரம்‌ பேருக்குமேல்‌ 
இருப்பார்கள்‌ என்று தோன்றிற்று, பெரிய கூட்டம்‌. ஆனால்‌, பூலோகத்திலுள்ள 
கூட்டங்களைப்‌ போல்‌, ஒருவருக்கொருவர்‌ நெருக்கி மேலே விழுந்து தள்ளி, கையால்‌ 
ஒதுக்கி காலால்‌ மிதித்து முகங்களைச்‌ சுழித்துக்‌ கொண்டு வெயர்த்து வெந்து 
போயிருக்கவில்லை. அந்த கந்தர்வக்‌ கூட்டத்தார்‌ வளைய வளைய அங்குமிங்கும்‌ 
சலித்துக்‌ கொண்டிருந்த போதிலும்‌ ஒருவருக்கொருவர்‌ சிறிதேனும்‌ தொந்தரை 
செய்யாமல்‌ விஸ்தாரமான இடம்‌ விட்டு முக மலர்ச்சியுடன்‌ ஸஞ்சரித்தனர்‌. எதிரே 
ஸ்திரீகள்‌ வந்து விலக இடமில்லாமற்‌ போனால்‌ உடனே இறகு விரித்து மேலே எழும்பி 
அந்த ஸ்திரீகள்‌ போனபிறகு இறங்கிக்‌ கொள்வார்கள்‌. இத்தனை பெரிய கூட்டம்‌ 
இத்தனை மனோகரமாயிருந்ததைப்‌ பார்த்து எனக்குண்டான வியப்பு கொஞ்சமில்லை. 
அவர்கள்‌ ஒருவரை யொருவர்‌ தழுவிக்கொள்வதும்‌, முத்தமிட்டுக்‌ கொள்வதும்‌, சில 
சமயங்கள்‌ மிக வணக்கத்துடன்‌ நமஸ்கரித்துச்‌ செல்வதும்‌, சிரித்துப்‌ பேசுவதும்‌ - என்ன 


அன்பு! என்ன மரியாதை! என்னால்‌ வருணிக்குந்தரமன்று. 


"பர்வதகுமாரி, அங்கே என்ன விசேஷம்‌?" என்று கேட்டேன்‌. 


"மாட நிலத்தினிடையே ஒரு மண்டபந்‌ தெரிகிறது பார்‌." 


"அங்கே கிளி வாகனத்தின்மீது என்ன வைத்திருக்கிறது?" 


"மன்மத விக்கிரகம்‌." 


"அவருடைய திருவிழா" என்றாள்‌. 


அந்த மன்மத விக்கிரகத்தைக்‌ கண்டவுடனே நான்‌ ஸ்தம்பித்தவனாய்‌ விட்டேன்‌. 


"குமாரி, இது யாரால்‌ செய்யப்பட்ட பிரதிமை?" என்றேன்‌. 


"எங்கள்‌ நாட்டுச்‌ சிற்பிகளால்‌" என்றனள்‌. எனக்குத்‌ திடீரென்று பாரத நாட்டிலே 
சிலைத்தொழில்‌ இப்போது சீர்குன்றி நாசமடைந்து போயிருக்கும்‌ விஷயம்‌ 
ஞாபகத்திற்கு வந்தது. 


"அடடா! கந்தர்வ நாட்டிற்கு வந்தும்‌ அந்தக்‌ கஷ்ட தேசத்தினுடைய ஞாபகம்‌ 


மறக்கவில்லை" என்று வாய்விட்டுக்‌ கூறினேன்‌. 


"உனது ரூபம்‌ சிறிது காலத்திற்கு கந்தர்வ ரூபமாக மாறியிருந்த போதிலும்‌, ஜன்மம்‌ 


மாறவில்லை என்பதை அறி" என்றனள்‌ குமாரி. 


"அது போகட்டும்‌, இப்படிப்‌ பிரதிமைகள்‌ உங்கள்‌ நாட்டிலே அதிகமாக உண்டோ?" 


என்றேன்‌. 


"நாளைக்கு உன்னை அமிர்த அருவிக்கு அருகேயுள்ள சித்திரசாலைக்கு அழைத்துச்‌ 


செல்லுகிறேன்‌. அப்போது எல்லாம்‌ பார்க்கலாம்‌" என்றனள்‌. 


இப்படிக்‌ குமாரியுடன்‌ பேசிக்கொண்டிருந்த நேரமெல்லாம்‌ எனது விழிகள்‌ கீழே 
தோன்றிய மன்மத விக்கிரகத்தினின்றும்‌ அகலவில்லை. 


19 


20 


"உங்கள்‌ நாட்டுச்‌ சிற்பிகளுக்கு இத்தனை சிற்பத்‌ திறமை இருந்தபோதிலும்‌ 
அநங்கனுக்கு உருவம்‌ ஏற்படுத்தலாகாது என்பது தெரியவில்லை. இஃதோர்‌ 
விந்தையே" என்றேன்‌. 


"சபாஷ்‌! மனித நாட்டிலிருந்து வந்து, கந்தர்வத்‌ தொழிலுக்குப்‌ பிழை கூறத்‌ 
தொடங்கிவிட்டாய்‌! எங்கள்‌ நாட்டுக்குள்ளே இதைப்போன்ற பெருமைகொண்ட 
பிரதிமை வேறே கிடையாது. கொஞ்சம்‌ உற்றுப்‌ பார்‌. எவ்வளவு உற்றுப்‌ 
பார்த்தபோதிலும்‌ உனக்கு அப்‌ பிரதிமையைப்‌ பற்றிய உண்மை சொன்னாலொழியத்‌ 
தெரியாது." 


அந்தப்‌ பிரதிமை மண்ணாலேனும்‌ பளிங்காலேனும்‌ செய்யப்பட்டதன்று. மனோமய 
மாகிய நுண்வான்‌ (ஸூக்ஷம ஆகாசம்‌) கொண்டு செய்யப்பட்டது. மனதிலே பிறந்த 
காமதேவனுடைய உண்மை உருவம்‌ இதுவே. இதைச்‌ செய்த மயனை நாங்கள்‌ 
த்விதீயப்‌ பிரம்மா (இரண்டாம்‌ பிரம்மா) என்று சொல்வதுண்டு. பிரம்மாவால்‌ 
செய்யப்பட்ட காமதேவன்‌ ஜீவஸஹிதனாக இருக்கிறான்‌. இப்‌ பதுமைக்கு 
உண்மையுயிர்‌ இல்லாவிடினும்‌ கலையுயிர்‌ (சைத்திரிக ஜீவன்‌) 
கொடுக்கப்பட்டிருக்கின்றது" என்றனள்‌. 


ஒவ்வொரு காட்சியைப்‌ பற்றி எழுதும்பொழுதும்‌, 'வியப்புற்றேன்‌', 'வியப்புற்றேன்‌' 


என்று ஒரே வண்ணமாக மீட்டும்‌ மீட்டும்‌ சொல்லி எனக்கு அலுத்துப்‌ போய்விட்டது. 
கந்தர்வ நாடே வியப்பு நாடு. 


"மன்மதனுடைய பிம்பத்துக்கருகே ரதி பிம்பத்தைக்‌ காணோமே?" என்று கேட்டேன்‌. 


"அது கந்தர்வலோக ரகஸ்யம்‌. உன்னிடத்தில்‌ சொல்லக்‌ கூடாது" என்றாள்‌. 


"நானும்‌ தற்காலத்திற்கு கந்தர்வனென்பதை நீ மறந்து விடுகிறாய்‌!" 


"அப்படியானால்‌, நீ யோசனை செய்யும்‌ விஷயத்தில்‌ உனக்கே விளங்கும்‌. அது 
போகட்டும்‌. சற்றுக்‌ கீழே யிறங்கி நான்றாக எல்லாவற்றையும்‌ பார்ப்போம்‌, வா. 
இங்கிருந்து பேசிக்‌ கொண்டிருப்பதை விட அங்கே போய்ப்‌ பார்ப்பது நலம்‌" என்றாள்‌. 
சற்றுக்‌ கீழேயிறங்கி அத்திருவிழாவின்‌ வினோதங்களையெல்லாம்‌ பார்த்தோம்‌. 


21 


இப்புறம்‌, மன்மத விக்கிரகத்துக்குப்‌ பூஜைகள்‌ நடந்து கொண்டிருந்தன; அப்புறத்திலே 
மன்மதன்‌ தகன கதை, அவன்‌ திரும்பவும்‌ உயிர்த்தெழுந்த பருவம்‌ வரை, பிரதிமைக்‌ 
காட்சிகளாலும்‌, சித்திரக்‌ காட்சிகளாலும்‌ நன்கு விளக்கப்பட்டிருந்தது. 


வஸந்த காலம்‌ சித்திரிக்கப்பட்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. யதார்த்தத்திலேயே கந்தர்வ 
நாட்டில்‌ அப்போது வஸந்த காலம்‌. அதுபற்றியே காமன்‌ திருவிழாக்‌ 
கொண்டாடினார்கள்‌. எனவே, கந்தர்வச்‌ சிற்பர்களின்‌ அற்புதத்‌ தொழிலுக்குப்‌ பிரகிருதி 
தேவியும்‌ துணைபுரிவாளாயினள்‌. 


பாடுகின்ற குயில்கள்‌, மலர்‌ புனைந்த மரங்கள்‌, வாவி, கூடி விளையாடும்‌ மான்கள்‌, 
வண்டுகள்‌ முதலாகத்‌ தென்றல்‌ கொண்டு வரும்‌ மெல்லிய மகரந்தத்தூள்‌ வரை, வஸந்த 
காலத்தின்‌ காட்சிகளெல்லாம்‌ உண்மையினும்‌ உண்மையாகத்‌ தோன்றின. அங்கு, 
தேவதாரு மரங்களால்‌ அமைக்கப்பட்ட ஒரு பெரிய மண்டபத்தில்‌ சூரிய காந்தக்‌ கல்‌ 
மேடையில்‌ உட்கார்ந்து, சித்தத்தை யடக்கிய நிலையில்‌ நிறுத்தி, முக்கண்களின்‌ 
பார்வைகளையும்‌ மூக்கின்‌ நுனியிலே செலுத்தி அலையோய்ந்த சமுத்திரம்‌ போல 
அசைவற்றிருந்த சிவபெருமானின்‌ உருவப்‌ பதுமை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 


எதிரே, தவத்தால்‌ மெலிந்த செளந்தரிய தேவதை வந்து நிற்பது போல, sere mi 
கொண்ட பார்வதிதேவி நின்று அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள்‌. அவளுக்குப்‌ பின்‌ 
பக்கத்திலே மதனன்‌ தனது கரும்பு வில்லில்‌ நாணேற்றிப்‌ புஷ்ப பாணந்‌ தொடுத்துக்‌ 
காத்து நிற்பதுபோல ஓர்‌ உருவம்‌ நின்றது. 


மற்றொரு பாரிசத்திலே, மன்மத தகனம்‌ சித்திரித்துக்‌ காட்டப்பட்டிருந்தது. 
பின்புறமாகத்‌ திரும்பி, சத்திய தேவதை கொடுங்‌ கோபத்தில்‌ நிற்பது போலப்‌ 
பரமசிவன்‌ முகத்திலே கோபத்தழல்‌ பொங்க நிற்பதும்‌, அவனது நெற்றியிலுள்ள 'ஞான' 
விழியினின்றும்‌ தீ வெள்ளமாகப்‌ பாய்ந்து மன்மதனுடைய உருவில்‌ நெருப்புப்‌ பற்றி 
எரியும்‌ காட்சியும்‌ எழுதியிருந்ததைப்‌ பார்த்து என்‌ மனதிலே நடுக்கமுண்டாயிற்று. 
பர்வதகுமாரியின்‌ கையோடு கோத்திருந்த எனது கையைப்‌ படீரென்று பிடுங்கிக்‌ 


கொண்டேன்‌. 


பர்வதகுமாரி கடகடவென்று நகைத்து, "சித்திரத்துக்கு அஞ்சுகிறாய்‌!" என்றாள்‌. அது 
வெறுஞ்‌ சித்திரந்தான்‌ என்று என்‌ மனதில்‌ உறுதி செய்துகொள்ள முடியவில்லை. 


22 


கோயிலிடையில்‌ மதன வடிவத்தில்‌ அருகே ரதி யுருவம்‌ காணாவிடினும்‌, இங்கே 
அவனது எரியும்‌ உடலருகே ரதிதேவி, ஆ!! என்று கதறி நிற்பதுபோல எழுதியிருந்தது. 
அவள்‌ முகத்தில்‌ - உடல்‌ முற்றிலும்‌ - காணப்பட்ட சோகத்தையும்‌ பரிதாபத்தையும்‌ 
என்னால்‌ வருணிக்க முடியாது. கந்தர்வச்‌ சிற்பனுடைய சித்திர சலாகை எங்கே? எனது 


பேதையெழுதுகோ லெங்கே? எத்தனைக்‌ கெத்தனை! 


மற்றொரு பாரிசத்தில்‌, சிவனுக்கும்‌ விவாகம்‌ முடிந்து பார்வதி பாகனாக விளங்குகிறார்‌. 
ரதிதேவி வந்து வணங்கி நிற்கின்றாள்‌. சிவன்‌ புன்னகை பூத்து அருள்‌ புரிய, மதனன்‌ 
சாம்பலிலிருந்து மீண்டும்‌ உயிருடன்‌ எழுந்து சிவனையும்‌ பார்வதியையும்‌ முடியால்‌ 
வணங்கிக்கொண்டு கையினால்‌ அவ்விருவரின்‌ மீதும்‌ அம்புகள்‌ தொடுக்கின்றான்‌. 
பார்வதி ஐயனைத்‌ தழுவிக்கொள்ளுகின்றாள்‌. இவ்வாறு மதனன்‌ கோயிலிலே 
இருக்கும்‌ ஒவ்வொரு காட்சியின்‌ முன்னேயும்‌ கந்தர்வ ஜனங்கள்‌ வந்து பலவாறாகத்‌ 
தொழுது கொண்டிருந்தனர்‌. 


சில ஸ்திரீகள்‌ கையில்‌ யாழ்‌ வைத்துக்கொண்டு பாடினர்‌. ஒரு பக்கத்தில்‌ வாலிபரும்‌ 
மாதர்களும்‌ இணையிணையாகப்‌ பலவிதக்‌ கூத்துக்களாடி ஓர்‌ வளையமாகச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


6. பறவைக்‌ கூத்து 


ஒரு திசையில்‌ ஒரு வாலிபனும்‌ யுவதியும்‌ ஒருவரை ஒருவர்‌ நோக்கி அப்படியே மயங்கிப்‌ 


பதுமைகளைப்போல நின்று கொண்டிருந்தார்கள்‌. இஃதன்றிப்‌ பல பல காட்சிகள்‌. 
இன்னுமோர்‌ புறத்திலே 'பறவைக்‌ கூத்து' நடைபெற்றது. அவர்கள்‌ அந்தரத்திலே 
ஆயிரம்‌ விதமாக ஒருவரை யொருவர்‌ சுழற்றிக்கொண்டு, அத்தனையிலும்‌ இசை நெறி 
தவறாமல்‌ கூத்திட்ட விந்தை சிறிதன்று, அக்‌ கூத்துகளிலே ஒன்று மிகவும்‌ 
நயமாயிருந்தது. இடையில்‌ ஓர்‌ யுவதி. அவளினின்று நான்கு முழுத்‌ தொலை 
இடையிட்டு இரண்டு வாலிபர்கள்‌ வண்டிச்‌ சக்கரம்‌ தனது குடத்தைச்‌ சுற்றுவதுபோல 
மேலுங்‌ கீழுமாய்‌ வட்டமிடுவார்கள்‌. ஒருவன்‌ உச்சிமீது நிற்கும்போது மற்றொருவன்‌ 
தாளின்‌ கீழ்‌ நிற்பான்‌. இவளது கைப்பாரிசங்களில்‌ அவ்வளவே தொலையிட்டு 
இரண்டு சுந்தரிகள்‌ முளையைச்‌ சுற்றித்‌ திரிகை சுழல்வது போலச்‌ சுழன்று 
கொண்டிருப்பார்கள்‌. ஒருத்தி இடக்கைக்கு நேரே வரும்போது மற்றொருத்தி 
வலக்கைக்கு நேரே இருப்பாள்‌. இங்ஙனம்‌ சுற்றும்போது ஒவ்வொரு சுழற்சியிலும்‌ 


இவ்விரண்டு சந்தி ஸ்தானங்கள்‌ ஏற்படுமல்லவா? அப்போது அவர்கள்‌ 


23 


முத்தமிடுவதுபோல இதழ்த்தொனி செய்வது, இடையில்‌ நிற்பவள்‌ வாசிக்கும்‌ 


புள்ளாங்குழல்‌ கீதங்களுக்குத்‌ தாளமாகும்‌. இப்படி ஆயிரம்‌ சேர்ந்து ஒரு பெரிய 
வளையம்‌! அரைநாழிகை கழிந்தவுடனே, இந்தப்‌ பாணி கழிந்து மற்றோர்‌ பாணி. 


"நேரமாய்‌ விட்டது. நாம்‌ கடற்கரைக்குப்‌ போகலாம்‌" என்றாள்‌ பர்வதகுமாரி. எனக்கு 
அந்தத்‌ திருவிழாவை விட்டுப்‌ பிரிந்து செல்ல மனமே யில்லை. ஆனால்‌ 


பர்வதகுமாரியின்‌ சொல்லைத்‌ தட்ட யாருக்கேனும்‌ மனம்‌ வருமா? 


பறந்து பறந்து கடலுக்கருகே வந்து சேர்ந்தோம்‌. நெருங்கி வரவே, உள்ளுயிரிலே 
புகுந்து இனிய சலனங்கள்‌ தருவதும்‌, காரமில்லாத தழதழத்த இயற்கையுடையதுமான 
மனோஹரத்தன்மை கொண்டதோர்‌ ஸுகந்தம்‌ புலப்பட்டது. குமாரி சொல்லியிருந்த 
ஸுகந்த மாளிகை ஸமீபித்து விட்டதென்பதை அறிந்து கொண்டேன்‌. "இம்‌ 
மாளிகைக்கு இத்தனை இனிய சுகம்‌ எப்படி ஏற்பட்டது?" என்று நான்‌ கேட்க 
வாயெடுக்கு முன்பாகவே அவள்‌, எனது உள்ளக்‌ கருத்தைத்‌ தெரிந்து கொண்டு 


பின்வருமாறு கூறலாயினள்‌:- 


"கஸ்தூரிக்‌ கற்களாலும்‌, தேவ சந்தன மரத்தாலும்‌ இம்மாளிகை ஆக்கப்பட்டிருக்கிறது. 


அன்றியும்‌, இதைச்‌ சூழ்ந்துள்ள பூங்காவனத்திலே உங்கள்‌ உலகத்தில்‌ கண்டறியாத 
அதிக கந்தமுடைய பலவித மலர்ச்செடிகள்‌ இருக்கின்றன" என்றாள்‌. 


T. கடற்கரை 


பறந்து பறந்து கடலுக்கருகே வந்து சேர்ந்தோம்‌. நெருங்கி வரவே, உள்ளுயிரிலே 
புகுந்து இனிய சலனங்கள்‌ தருவதும்‌, காரமில்லாத தழதழத்த இயற்கையுடையதுமான 
மனோஹரத்தன்மை கொண்டதோர்‌ ஸுகந்தம்‌ புலப்பட்டது. குமாரி சொல்லியிருந்த 
ஸுகந்த மாளிகை ஸமீபித்து விட்டதென்பதை அறிந்து கொண்டேன்‌. "இம்‌ 
மாளிகைக்கு இத்தனை இனிய சுகம்‌ எப்படி ஏற்பட்டது?" என்று நான்‌ கேட்க 
வாயெடுக்கு முன்பாகவே அவள்‌, எனது உள்ளக்‌ கருத்தைத்‌ தெரிந்து கொண்டு 


பின்வருமாறு கூறலாயினள்‌:- 


24 


"கஸ்தூரிக்‌ கற்களாலும்‌, தேவ சந்தன மரத்தாலும்‌ இம்மாளிகை ஆக்கப்பட்டிருக்கிறது. 


அன்றியும்‌, இதைச்‌ சூழ்ந்துள்ள பூங்காவனத்திலே உங்கள்‌ உலகத்தில்‌ கண்டறியாத 
அதிக கந்தமுடைய பலவித மலர்ச்செடிகள்‌ இருக்கின்றன" என்றாள்‌. 


இங்ஙனம்‌ பேசிக்கொண்டே, சுகந்த மாளிகையின்‌ உச்சிமேடையில்‌ 


போயிறங்கினோம்‌. எங்களைப்‌ போலவே இணையிணையாகப்‌ பலர்‌ அங்கே 
வந்திருந்து கடற்காட்சியை நோக்கிக்‌ களித்துக்‌ கொண்டிருப்பது கண்டேன்‌. ஓர்‌ 
ஓரத்திலே போடப்பட்டிருந்த இரண்டு ஆசனங்களில்‌ போய்‌ சிரம பரிகாரமாகச்‌ சாய்ந்து 
கொண்டோம்‌. அவ்வாஸனங்கள்‌ இலவம்‌ பஞ்சுபோன்ற யாதோ ஒரு பொருள்‌ 
பொதிந்தனவாய்‌, வெண்பட்டால்‌ மறைக்கப்பட்டிருந்தன. அவற்றில்‌ சாய்ந்தவுடனே, 


தாயின்‌ மடியிலே சாய்ந்ததுபோல உள்ளத்திற்கு ஆறுதல்‌ உண்டாயிற்று. 


எதிரே கடல்‌, சந்திர கிரணங்களால்‌ ஜோதியுயிர்‌ கொடுக்கப்‌ பெற்ற அலைகள்‌. 
வெள்ளை மலர்கள்‌ புனைந்து, புஷ்பக்குன்றுகள்‌ கிடப்பது போலத்‌ தோன்றிய 
கப்பல்கள்‌. தூரத்திலே, அன்னங்கள்‌ மிதப்பதுபோல மிதந்த இன்பப்‌ படகுகள்‌. மேலே, 
சந்திரன்‌, வெள்ளி மேகங்கள்‌; இம்‌ மேகங்களிலே சில வலைகள்‌ பரப்பி 
யிருப்பதுபோலத்‌ தோன்றும்‌; சில அலைகளடிப்பது போலிருக்கும்‌; ஒன்று பூச்‌ 
சிதறியதுபோலத்‌ தோன்றும்‌; கீழே மிதக்கும்‌ படகுகளுக்கு வானக்கண்ணாடியிலே 
தோன்றும்‌ சாயைகள்‌ போலச்‌ சில மிதந்து செல்லும்‌. இனி, நக்ஷத்திரங்கள்‌! வானக்‌ 


கடலிலே வெடித்தெழுந்த வயிரங்கள்‌! சிதறுண்ட இன்பங்கள்‌! வானப்‌ பொய்கையிலே 
மனமெனும்‌ சிறிய வண்டுபோல்‌ ஒளித்‌ தேன்‌ குடிப்பதற்கமைந்த எண்ணில்லாத 


மலர்கள்‌! திசையென்ற அநந்த வஸ்துவுடன்‌, ஈசனறிவு என்ற அநந்த வஸ்து 
தாக்கியபோது பொறித்தெழுந்த சுடர்ப்‌ பொறிகள்‌. 


படகுகளிலே இணையிணையாக கந்தர்வ இளைஞர்களும்‌ பெண்களும்‌, சிலர்‌ 
பாட்டிலும்‌, சிலர்‌ ஆட்டத்திலும்‌, சிலர்‌ வாத்தியங்கள்‌ வாசிப்பதிலும்‌, களிப்பவராகி 
அலை முழக்கமாகிய பிராகிருத பேரிகைக்கு இவர்கள்‌ பலவிதங்களிலே அனுமோதஞ்்‌ 
செய்வாராயினர்‌. சந்திர கிரணங்களும்‌ இவற்றிடையே மாறாப்‌ புதுமை கொண்ட 
பொன்‌ வண்டொலியிசைத்துக்‌ கொண்டிருந்தன. கடற்காற்றோ, பர்வதகுமாரியின்‌ 
நெற்றிமீதுள்ள குழற்‌ சுருள்களுடன்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தது. 


25 


ஆ! உருவம்‌ காந்தர்வமாக மாறிவிட்ட போதிலும்‌, எனது ஜீவன்‌ மானிட ஜீவனாதலால்‌ 
இத்தனை இன்ப மிகுதியை என்னால்‌ பொறுக்க முடியவில்லை. புலன்கள்‌ திகைத்துப்‌ 
போய்‌ விட்டன. அறிவு மயங்கிவிட்டது. இன்பமாகிய கடலின்‌ அலைகளிலே எனதுயிர்‌ 
சிறிய நுரைபோல எற்றுண்பதாயிற்று. இன்பமாகிய புயற்காற்றிலே எனதுயிர்‌ சிறு 
துரும்புபோலச்‌ சுழல்வதாயிற்று. என்ன சுகந்தம்‌! என்ன இசை! என்ன காட்சி! 
பர்வதகுமாரியுடன்‌ நான்‌ ஏதேதோ, தொடர்பற்ற மொழிகள்‌ பேசுவேனாயினேன்‌. 
இன்பங்கள்‌ அறிவினை அமிழ்த்தி விடவே, நா, கடிவாள மிழந்த காட்டுக்‌ குதிரை 
போல, கண்ட கண்ட இடங்களில்‌ சஞ்சரிப்பதாயிற்று. இன்பம்‌ தெவிட்டிப்‌ போய்விட்‌। 


தென்று நான்‌ சொல்லவில்லை. நான்‌ போக்தா (அனுபவிப்பவன்‌) ஆக இருந்தது 
போய்‌, அது போக்தாவாகி என்னை விழுங்கித்‌ தீர்த்து விட்டது. பேசிக்‌ 
கொண்டிருந்தபடியே கண்ணயர்ந்து விட்டேன்‌. 


சில பொழுது கழிந்ததின்‌ பிறகு, விழிப்படைந்தேன்‌. சூரியோதய காலம்‌. கடலும்‌ 


வானும்‌ கூடித்‌ தழுவிய இடத்தில்‌, அவற்றின்‌ கூட்டத்திலே தோன்றிய ஜோதிக்‌ 
குழந்தை போலப்‌ பரிதி வட்டம்‌ பிறந்தது; கிழக்குத்‌ திசையில்‌ வானமெங்கும்‌ நெருப்புக்‌ 
குழம்பு பறந்திருந்தது. தீப்பட்டெரியும்‌ தீவுகள்‌ போல மேகங்கள்‌ காணப்பட்டன. 
மேகங்களுக்கு மனித புத்தி யுண்டென்று நினைக்கிறேன்‌. தமது இருளியற்கையை 
மாற்றித்‌ தம்மை ஒளியுடையனவாகச்‌ செய்யும்‌ சூரியனை இவைகள்‌ அமுக்கிக்‌ 


கொன்றுவிடப்‌ போகின்றன. 


"பரஸ்பரம்‌ அன்போடு வாழுங்கள்‌" - "அன்பே சிவம்‌" - என்ற பெருந்‌ தர்மத்தைக்‌ கூறி 
யூத ஜாதியாரை ஒளிபெறச்‌ செய்ய வேண்டுமென்று நாடிய கிறிஸ்து முனியை - தான்‌ 
பிறந்ததால்‌ யூத ஜாதிக்கே ஓர்‌ புகழும்‌ மாண்புங்‌ கொடுத்த கிறிஸ்து முனியை யூத 
ஜாதியார்‌ பகைத்துக்‌ கொல்லவில்லையா? அதாவது, கொல்ல முயன்றார்கள்‌; 
அவர்களால்‌ கொல்ல முடியவில்லை. கிறிஸ்து முனி இன்று வரை உயிரோடிருக்கிறார்‌. 


தர்மத்தின்‌ பொருட்டாகவும்‌, மக்கள்‌ மீதுள்ள அன்பின்‌ பொருட்டாகவும்‌, உலகத்தாரின்‌ 


தூற்றுதல்‌, உலகத்தார்‌ செய்யும்‌ நிஷ்டூரம்‌ என்ற சிலுவையில்‌ ஏற்றுண்டு வருந்தும்‌ 
ஒவ்வொரு மனிதனிடத்தேயும்‌ கிறிஸ்துவே விளங்குகின்றார்‌. 


எனக்கு அந்த மேகங்களைப்‌ பார்க்கும்போது பாரிசேயர்கள்‌ முதலிய யூதக்‌ குருக்களின்‌ 
நினைப்பு வந்தது. க்ஷணப்பொழுது. பின்பு அந்த ஜோதிக்‌ கோளம்‌ 
மேலெழுவதாயிற்று. வஜ்ராயுதங்கள்‌ போலத்‌ தோன்றிய தனது கிரணங்களால்‌ அம்‌ 


மேகங்களை உடைத்துச்‌ சிதறி, எற்றி, அசைத்துக்‌ குழப்பிப்‌ புரட்டி ஓட்டித்‌ 


26 


தொலைத்துவிட்டு, பால சூரியன்‌, மிகுந்த வெற்றிக்‌ கோலத்துடன்‌ கிரணங்களை உலக 
முழுவதிலும்‌ பரப்பி. விடுதலை பெற்ற ஓர்‌ பேருண்மை போல ஒளி வீசுவானாயினன்‌. 
உலகம்‌ மகிழ்ச்சி பெற்றது. கந்தர்வ மாதர்களெல்லாம்‌ பூபாள ராகத்தில்‌ காயத்ரி பாடித்‌ 
துதித்தார்கள்‌. 


8. அருவி 


அருவிக்கு வா. எழுந்திரு, நீராடப்‌ போவோம்‌" என்றனள்‌, எனது உயிர்ப்‌ படகிற்கு 


மீகாமனாக வந்து முளைத்த இளையவள்‌. 


அருவிக்‌ கரைக்கு வந்துசேர்ந்தோம்‌. அருவி உயர்ந்த குன்றுத்‌ தலையிலிருந்து இரண்டு 
படிகளாக இடை நிலத்திலுள்ள பொய்கையில்‌ வீழ்ந்து, அங்கிருந்து மறுபடி தரையில்‌ 
விழுகின்றது. நீரருவிக்குப்‌ பல புலவர்கள்‌ மாலை முதலியவற்றை உவமையாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. அது எனக்கு சம்மதமில்லை. வானும்‌, கடலும்‌, 
இராமாயணமும்‌ தமக்குத்‌ தாமே நிகர்‌ என்று பெரியோர்‌ சொல்லி யிருப்பதுபோலவே, 
அருவியையும்‌ உவமையற்றதாகக்‌ கொள்ள வேண்டும்‌. நாங்கள்‌ வருவதற்கு 
முன்னாகவே அங்கு பலர்‌ வந்து ஸ்நானம்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஸ்நானம்‌ செய்த வினோதங்களைப்‌ பார்க்கும்போது அற்புதமாயிருந்தது. இப்பொழுது, 
மண்ணுலகத்திலிருந்து திரும்ப எழுதும்போது, உள்ளபடி யெழுதச்‌ சிறிது கூசுகின்றது. 
மண்ணுலகத்திலே சிலர்‌ எழுத்திலும்‌ பேச்சிலும்‌ மகா சுத்தர்கள்‌. நினைப்பிலும்‌, 
நடையிலும்‌ - " கீழே விழுந்த அருவி சிறிய ஆறாக ஓடுகின்றது. அந்த ஆற்றில்‌ 
வழியெங்கும்‌ சிறு சிறு பாறைகள்‌. ஒவ்வொரு பாறையிலும்‌ ஒவ்வொர்‌ இணை 
பார்க்கலாம்‌. பாறை மீதிருந்து சிவ்வென்று பறந்து வந்து அருவியை வலம்‌ செய்து 
இடையே நின்றுகொண்டிருந்து விட்டு மறுபடி தத்தம்‌ பாறைக்குப்‌ போய்‌ விடுவார்கள்‌. 
தூய நெஞ்சுடையவர்களுக்கு எல்லா விஷயங்களும்‌ தூய்மை கொண்டனவாகவே 
தோன்றும்‌. கந்தர்வ நாட்டில்‌ எவர்‌ மனத்திலும்‌ விகற்பம்‌ கிடையாது. ஆகையால்‌ 
ஆடை முதலிய விஷயங்களில்‌ அவர்கள்‌ அதிக நாணம்‌ பாராட்டுவதில்லை. ஆ! என்ன 


செளந்தர்யம்‌! 


அருவியில்‌ ஸ்நானம்‌ செய்து முடிந்தபிறகு பக்கத்திலுள்ள ஓர்‌ ஆலயத்திற்‌ சென்று 
அநேகர்‌ தத்தம்‌ இஷ்ட தெய்வங்களுக்குப்‌ பலவகைகளிலே பூஜை புரிந்தார்கள்‌. சித்திர 
வித்தையிலே, ஒப்பற்று விளங்கும்‌ கந்தர்வ நாட்டார்‌ தமது கோயில்களிலே யாதொரு 


பிரதிமைகளும்‌ இல்லாதனவாகச்‌ சில கோயில்கள்‌ வைத்திருக்கிறார்கள்‌. அக்‌ 


27 


கோயில்களின்‌ சிகரத்திலே 'ஓம்‌' என்று ஒளியெழுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
உற்சாகக்‌ கொண்டாட்டங்களும்‌, வேடிக்கைகளும்‌ பிரதானமாகக்‌ கொண்ட 
ஆலயங்களிலேதான்‌ பிரதிமைகள்‌ வைத்திருக்கிறார்கள்‌. மனப்பூர்வமாக ஆத்மசுத்தி 
தேட விரும்பும்‌ இடங்களில்‌ பிரதிமைகள்‌ வைப்பதில்லை. அவரவர்கள்‌ தத்தம்‌ இஷ்ட 
தெய்வங்களைத்‌ தியான ரூபமாக வணங்குகின்றார்கள்‌. "போகத்திற்கும்‌ யோகத்திற்கும்‌ 
சம்பந்தமுண்டு. கந்தர்வலோகத்திலிருந்து சாந்திலோகம்‌ வெகு சமீபம்‌" என்று குமாரி 
சொல்லியதின்‌ பொருள்‌ எனக்குச்‌ சிறிது சிறிதாக விளங்குவதாயிற்று. 
செளந்தரியத்தைத்‌ தாகத்துடன்‌ தேடுவோர்களுக்கு சத்தியமும்‌ அகப்பட்டுவிடும்‌. 


"உண்மையே வனப்பு, வனப்பே உண்மை" என்று ஓர்‌ ஞானி சொல்லியிருக்கிறார்‌. 


ஆலயத்துக்குள்ளே நானும்‌ குமாரியும்‌ பிரவேசித்தோம்‌. "குமாரி! இஷ்ட தேவதா 
பூஜைக்குரியது இவ்வாலயம்‌ என்கிறாய்‌. உனக்கு இஷ்ட தெய்வம்‌ எது? நீ எதை 
வணங்கப்‌ போகிறாய்‌?" என்று கேட்டேன்‌. குமாரி "எனக்கு இஷ்ட தெய்வம்‌ மதனன்‌. 
நான்‌ அவனைத்‌ தியானம்‌ செய்வேன்‌, நீ உனக்கு விருப்பமான தெய்வத்தை வரித்துக்‌ 


கொள்‌" என்றாள்‌. 


"எனக்கு இஷ்ட தெய்வம்‌ நீயே. நான்‌ உன்னையே தியானம்‌ செய்யப்‌ போகிறேன்‌" 


என்று நான்‌ சொன்னேன்‌. 


"நன்று! நன்று!" என்று கூறிச்‌ சிரித்தாள்‌. பிறகு "தோழா, மனங்கொண்டது தெய்வம்‌. நீ 
எந்த வடிவத்திலே தெய்வத்தை வணங்குகிறாயோ, தெய்வம்‌ உனக்கு அந்த வடிவமாக 
வந்து அருள்‌ செய்கின்றது. தெய்வமென்பது யாது? தெய்வமென்பது ஆதர்சம்‌; 

தெய்வமென்பது சித்த லக்ஷ்யம்‌. தெய்வமென்பது உண்மை. தெய்வமென்பது வனப்பு" 


என்றாள்‌. 


ஆம்‌. "உலகத்திலே மனிதனாகப்‌ பிறந்தால்‌ இராமனைப்‌ போல ஒழுகவேண்டும்‌. அதிற்‌ 
சிறந்தது வேறெதுமில்லை" என்று சொல்பவனுக்கு இராமன்‌ தெய்வம்‌. தன்னை மறந்து, 
தன தின்பம்‌ கருதாமல்‌, செளந்தரிய வெள்ளத்திலே தனது உயிரை யிழந்து 
பர்வதகுமாரியை நான்‌ தெய்வமாகக்‌ கொள்ளும்‌ பக்ஷத்தில்‌ எனக்கு அதுவே மோக்ஷ 
ஸாதனம்‌. காளிதாஸன்‌ தாஸி வீட்டில்‌ செய்த பூஜையைப்‌ பற்றி நம்மவர்‌ சொல்லும்‌ 
பொய்க்‌ கதையிலே கூட உண்மையிருக்கின்றது. 


28 


பர்வதகுமாரி, ஆலயத்துள்ளே ஓர்‌ தனியிடத்தில்‌, கீழ்த்திசை நோக்கிப்‌ பத்மாஸனமிட்டு 
உட்கார்ந்து கொண்டு கண்ணிலே பரவச வெறி மிதக்க, "ஓம்‌ நம: ப்ரம்மணே" என்று 
சொல்லிச்‌ சொல்லி ஜபித்தாள்‌. நானும்‌ - விளையாட்டன்று, யதார்த்தமாகவே - 
அவளெதிரில்‌ பத்மாஸனத்திலிருந்து கொண்டு, திரிகரணங்களையும்‌ அவள்மீது 
செலுத்தி, "ஓம்‌ நம: குமாரியை" என்று யோகத்திலே அமர்ந்து விட்டேன்‌. யோகந்‌ 
தெளிந்து எழுந்து நின்றோம்‌. பர்வதகுமாரி 'புறப்படு' என்று சைகை காட்டினாள்‌. 
காலை ஞாயிற்றின்‌ பால கிரணங்களை தாகந்‌ தீரக்‌ குடித்துக்கொண்டு 
பறக்கலாயினோம்‌. பறந்து, சித்திர சாலைக்கு வந்து சேர்ந்தோம்‌. 


ஆகா! எத்தனை பெரிய முயற்சியிலே தலையிட்டு விட்டேன்‌! சாதாரணமாகக்‌ 
கல்கத்தாவிலுள்ள காட்சிச்சாலையை வர்ணிக்க வேண்டுமென்றால்‌, அதற்கென்று ஓர்‌ 
நூல்‌ எழுத வேண்டும்‌. கந்தர்வ லோகத்துச்‌ சித்திரசாலையிலுள்ள காட்சிகளை நான்‌ 
எப்படி எழுதிக்‌ காட்டுவது? 


"சித்திரசாலைக்குப்‌ போவோம்‌, வா. நேற்றெல்லாம்‌ இயற்கை நலம்‌ பார்த்தாய்‌ 
விட்டது. இன்று காலை அருவி பார்த்தோம்‌. இனி உங்கள்‌ நாட்டுச்‌ செயற்கை 
நலங்களைக்‌ காண வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ எனக்கு உண்டாகிறது. இந்த வானமோ 
மிகப்‌ பெரியது, அதி சுந்தரமானது. அதோ தூரத்திலே தெரியும்‌ குன்றும்‌ அதன்‌ 
முடியிலே வானமும்‌ சேர்ந்து நிற்குமிடத்தில்‌, எத்தனை அழகாயிருக்கிறது பார்‌? ஓகோ! 
- இதையெல்லாம்‌ நின்று பார்த்துக்‌ கொண்டேயிருந்தால்‌, இப்படியே பொழுது 
போய்விடும்‌. சித்திர சாலைக்குப்‌ போகலாம்‌" என்றேன்‌. பர்வதகுமாரி கல்லென்று 
நகைத்தாள்‌. அவள்‌ விழிக்கடைகளிலே குறும்புக்‌ குணம்‌ தோன்றியது. 


"குமாரி! இப்படி யெல்லாம்‌ சிரித்தால்‌ பிறகு நீ எனக்கு இஷ்ட தேவதையில்லை. 


உன்னை முத்தமிடுவேன்‌, பார்த்துக்கொள்‌" என்றேன்‌. 


பர்வதகுமாரி முன்னிலும்‌ இருமடங்கு நகைத்தாள்‌. நானும்‌ அவளைப்‌ 
பயமுறுத்தியபடியே தண்டனை செய்தேன்‌. அவள்‌ சினந்தோன்றிய விழிகளோடு 
பார்த்தாள்‌. "நான்தான்‌ முதலிலேயே எச்சரித்தேனே. நீ ஏன்‌ இரண்டாம்‌ முறை 
சிரித்தாய்‌?" என்று வணக்கத்தோடு சொன்னேன்‌. 


29 


"நான்‌ அதன்‌ பொருட்டுக்‌ கோபிக்கவில்லை. கந்தர்வ நாட்டு யுவதிகளை 
உண்மையான பக்தர்கள்‌ இவ்வித தண்டனை செய்யும்போது கன்னத்தைத்‌ 


தீண்டுவதில்லை. நீ...க...க..." என்று குழறிவிட்டாள்‌. 


நான்‌ கந்தர்வ விதிப்படியே அந்த அற்புதக்‌ குற்றவாளியின்‌ இதழிலே தண்டனை 
நிறைவேற்றினேன்‌. 


கலீரென்று நகைத்து, "மூடத்‌ தோழா! இதுதான்‌ சித்திர சாலை" என்றாள்‌. 


ஸ்தம்பிதனாகிவிட்டேன்‌. 


"குமாரி, பரிகாசம்‌ செய்கிறாய்‌. இதுவா சித்திரசாலை!" 


"ஆம்‌, இது எங்கள்‌ சித்திரசாலையிலே பூர்வத்தில்‌ ரமா நாதர்‌ என்பவரால்‌ 
அமைக்கப்பட்ட வனக்காட்சி. இதை வனமென்று நீ நினைத்தது பெரியதில்லை. 
எங்கள்‌ உலகத்தார்களே இது இயற்கை வனமென்றும்‌ செயற்கை வனமென்றும்‌ 


தெரியாமல்‌ அடிக்கடி ஏமாந்து போவதுண்டு" என்றாள்‌. 


அப்பால்‌ பிரதிமைகள்‌ வைத்திருக்கும்‌ மண்டபத்திற்குப்‌ போனோம்‌. ஒரு பக்கத்தில்‌ 
ஜீவராசிகளின்‌ வடிவங்கள்‌ காணப்பட்டன. கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ 
பூதக்கண்ணாடியால்‌ பார்ப்பதற்குரிய சிற்றுயிர்களைத்‌ தவிர மற்றபடி அனேகமாக 
எல்லா ஜந்துக்களின்‌ உருவங்களும்‌ அங்கே யிருப்பது கண்டேன்‌. எனக்கு ஜந்து நூலில்‌ 
தக்க பயிற்சியும்‌, அபிருசியும்‌ இல்லை யாதலால்‌, அக்‌ காட்சியின்‌ ரஸங்களைப்‌ 
போதியபடி அனுபவிக்க முடியவில்லை. மற்றொரு புறத்திலே, கந்தர்வப்‌ பிரதிமைகள்‌ 
வகுப்புற்றிருந்தன. அங்கு, மிகுந்த ஆவலுடன்‌ போனேன்‌. பெண்ணிடத்தேனும்‌, 
ஆணிடத்தேனும்‌ சுந்தரமான வடிவம்‌ காணப்படுமாயின்‌, அதைப்‌ போன்ற இனிய 
காட்சிகள்‌ உலகத்திலே பல இல்லை. அசேதனப்‌ பொருள்களிலே கூடச்‌ சிறந்த அழகு 
தோன்றுமிடத்துக்‌ கையெடுத்துக்‌ கும்பிடத்‌ தக்கதாக இருக்கின்றது. அவ்வாறிருக்க, ஓர்‌ 
ஸ்திரீ அல்லது புருஷனுடைய முகத்திலே சைதன்ய ஒளியுடன்‌ கலந்து அழகு 
தோன்றுமாயின்‌, அது மிகவும்‌ கவர்ச்சியுடையதாகு மென்பது சொல்லியாக 
வேண்டுமோ? மனுஷ்ய வடிவம்‌ செளந்தரியமா யிருப்பதைக்‌ காண்பதில்‌ 


எனக்கெப்போதுமே அளவிறந்த தாகமுண்டு, ஆனால்‌, பூலோகத்தில்‌ பரிபூரண 


30 


செளந்தரியமுடைய ஸ்திரீ புருஷர்கள்‌ இல்லை. மனதினிடத்தே சுத்தமும்‌ சாந்தியும்‌ 
இல்லாதபடியால்‌ பூமண்டலத்து மனிதர்கள்‌ பொதுவாகப்‌ பார்ப்பதற்கு விகாரமா 


யிருக்கிறார்கள்‌, உள்ள நிலை உடலிலே தோன்றி விடுகிறதாதலின்‌. அதிலும்‌ நான்‌ 
பிறந்த நாட்டிலே பஞ்சத்தாலும்‌, நோயினாலும்‌, அவற்றின்‌ மூலமாகிய அடிமை 
நிலையாலும்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ கண்ணால்‌ பார்ப்பதற்குக்‌ கூசும்படி அத்தனை 
குரூபிகளா யிருக்கிறார்கள்‌. இது பாரத நாட்டிலே தற்காலத்தில்‌ விதியாயிருக்கின்றது. 
இதற்கு விலக்குகள்‌ உண்டென்பது சொல்லாதே அமையும்‌.] வல்லோர்‌ தீட்டிய 
சித்திரங்களும்‌, வல்லோர்‌ செய்த பதுமைகளுமே பாரதவாசிகள்‌ செளந்தரியக்‌ 
காட்சியை இழந்து விடாமல்‌ காக்கின்றன. நமது புராதனக்‌ கவிஞர்‌ முதலாயினோரும்‌ 
நமக்கு இவ்‌ விஷயத்தில்‌ துணை செய்கிறார்கள்‌. 


இத்‌ தருணத்தில்‌ நமது நாட்டுச்‌ சித்திரத்‌ தொழிலை நாம்‌ பாதுகாக்காம- 
லிருப்போமானால்‌, இன்னும்‌ இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கப்பால்‌ பாரத நாட்டில்‌ 
எவருக்கும்‌ கண்தெரியாமலே போய்விடும்‌. நிற்க, சித்திரசாலையிலே கந்தர்வ 
வடிவங்களைப்‌ பார்த்தபோது எனக்கு முன்பு மதன விக்கிரகத்தைக்‌ கண்டவுடன்‌ பிறந்த 
பரவசநிலை பிறக்கவில்லை. ஏனென்றால்‌, கந்தர்வ நாட்டில்‌ தெய்வப்‌ பிரதிமைகளைத்‌ 
தவிர, மற்றப்‌ பிரதிமைகள்‌, அந்நாட்டுச்‌ சிற்பிகளின்‌ தொழில்‌ வன்மையைக்‌ 
காட்டுகின்றனவே யல்லாது, அவர்களுடைய உள்ளத்‌ தேட்டத்தை விளக்குந்‌ 
தகைமையுடையன அல்ல. எப்படியெனில்‌, பூலோகத்திலே யவன (கிரீஸ்‌) தேசத்துப்‌ 
பிரதிமைகள்‌ மிகக்‌ கீர்த்தி கொண்டவை. இப்பிரதிமைகளைச்‌ செய்த சிற்பிகள்‌ 
குறைவுபட்ட மனித வடிவங்களையே பார்த்தவர்களானும்‌, தமது உள்ளத்‌ தேட்டத்தால்‌ 
பரிபூர்ண செளந்தரியத்தைக்‌ கண்டுபிடித்து அதைக்‌ கல்லிலே ஸ்தாபித்திருக்கிறார்கள்‌. 
இத்தன்மை கொண்ட மேலோர்‌ நாம்‌ நல்ல தொழிலாளிகளென்பது மட்டுமேயன்றி 
வரபு மான்களென்றும்‌, அருட்காட்சி பெற்றோரென்றும்‌ சொல்லுகிறோம்‌. கந்தர்வ 
லோகத்திலோ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு விதத்திலே பரிபூர்ண செளந்தரிய 
முடையவர்களாயிருப்பதால்‌, சிற்பிகளுக்குப்‌ பிரதிபா சக்தியை உபயோகப்படுத்த 
இடமில்லாமற்‌ போய்விடுகின்றது. நான்‌ அங்கே கண்ட பிரதிமைகள்‌ அளவற்ற 
வனப்போடு விளங்கினவென்பது மெய்யே யாகும்‌. ஆனால்‌ அவற்றையொத்த 
வனப்புடையவர்களாகவே அந்நாட்டு ஸ்திரீ புமான்களும்‌ விளங்குகின்றார்கள்‌. என்‌ 
பக்கத்திலேயிருந்த ஜீவப்‌ பிரதிமையாகிய பிரிய குமாரியைவிட அழகான பிரதிமை 
ஒன்று அகப்படுமா என்று தேடித்‌ தேடிப்‌ பார்த்தேன்‌. கிடைக்கவில்லை. 


31 


உணவுக்குப்‌ புறப்பட்டோம்‌. ஐம்புலன்களுக்கும்‌ தெவிட்டாத நல்லின்பம்‌ கொடுக்கும்‌ 
உலகமாதலால்‌ அங்கு நாப்புலன்களுக்குச்‌ சிறந்ததோர்‌ விருந்து 
கிடைக்குமென்றெண்ணி நான்‌ மகிழ்ச்சியோடு சென்றேன்‌. ஓர்‌ பூஞ்சோலைக்கு வந்து 
சேர்ந்தோம்‌. அங்கு ஓர்‌ குளிர்ந்த லதா மண்டபத்தில்‌ இருந்து கொண்டு குமாரி 
"ரஞ்ஜனா, ரஞ்ஜனா" என்று கூவினாள்‌. சிறிது தூரத்திலிருந்து குமாரியின்‌ தம்பியாகிய 


சித்தரஞ்ஜனன்‌ வந்தான்‌. "எனக்கும்‌ நமது விருந்தாளியாகிய இவருக்கும்‌ உணவு 
கொண்டுவந்து கொடு" என்றாள்‌. ஒரு விதமாக நகைத்துக்கொண்டு இளைஞன்‌ 
சென்றான்‌. சில நிமிஷங்களுக்கப்பால்‌ அவனும்‌ அவனுடைய நண்பன்‌ ஒருவனும்‌ 
கையில்‌ பொற்றட்டுகள்‌ ஏந்திக்கொண்டு வந்து அவற்றை எங்கள்‌ பீடங்களுக்கு 
முன்னேபோடப்பட்டிருந்த பளிங்கு மேஜையின்‌ மீது வைத்தார்கள்‌. அவ்வுணவு 
யாதாயிருக்கலாமென்று ஆவலுடன்‌ பார்த்தேன்‌. கனிகள்‌, கனிகள்‌, கனிகள்‌. 
கனிகளைத்‌ தவிர வேறொன்றுமில்லை. எனது உள்ளக்‌ குறிப்பை எப்போதும்‌ அறிய 
வல்லவளாயிருந்த குமாரி பின்‌ வருமாறு கூறலாயினள்‌: - 


"தோழா, உங்கள்‌ உலகத்தாரைப்போல நாங்கள்‌ உணவிலே மிகுந்த நாட்டம்‌ வைத்துப்‌ 
பல்வகை கொண்ட சுவைகளைத்‌ தேடுவதில்லை. ஐம்புலன்களிலே நாப்புலன்‌ மற்ற 
நான்கிற்கும்‌ விரோதி. உணவின்பத்திலே பிரியமுடையவர்கள்‌ செவி, கண்‌ என்ற 
தெய்வப்‌ புலன்களின்‌ பரம சுகங்களை நான்கு தேர்ந்து உண்பதற்கு வலியிழந்து 
போய்விடுவார்கள்‌. வெறுமே உயிர்‌ நிற்பதற்கு மட்டிலும்‌ நாங்கள்‌ உண்பதில்லாமல்‌, 
உணவிலே இன்பம்‌ தேடுவதில்லை. ஆயினும்‌ இக்‌ கனிகளின்‌ சுவை 
சாமான்யமானதன்று. தின்று பார்‌. பிறகு தெரியும்‌" என்றாள்‌. சுவையிலும்‌ பயனிலும்‌ 
மிகுந்த அக்கனிகளைத்‌ தின்று பசி தீர்த்துக்‌ கொண்டோம்‌. பிறகு மதுக்கிண்ணங்களை 
சித்தரஞ்ஜனன்‌ எங்கள்‌ முன்பு கொண்டு வைத்தான்‌. 


சித்தரஞ்ஜனன்‌ கொண்டு வைத்த கிண்ணங்களை நான்‌ கையால்‌ தொடவில்லை. 


பர்வதகுமாரி திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 


"எனக்கு வழக்கமில்லை" என்றேன்‌. 


"இது மண்ணுலக மில்லை" என்றாள்‌. 


32 


"உங்கள்‌ நாட்டுக்‌ காற்றும்‌, ஒளியும்‌, குளிர்ச்சியும்‌, காட்சிகளும்‌ துணைக்கு நீயும்‌ - 
இத்தனை வகைகள்‌ போதாதா? இத்துடன்‌ மது வேறு குடித்தா அறிவு மயங்க 
வேண்டும்‌?" என்று பலவாறு பேசிக்‌ குமாரியின்‌ வற்புறத்தலினால்‌ மதுக்‌ 
கிண்ணமொன்றை வெறுங்கிண்ணமாக்கினேன்‌. இன்பக்‌ களி நிலை பிறந்தது. 


இன்பம்‌ ஒரு ஜ்வரம்‌. ஜ்வரத்திலே உஷ்ணம்‌ ஓர்‌ வரை கடந்து விட்டால்‌ பிறகு குளிர்ச்சி 
தோன்றி ஜந்நி பிறந்து விடுவது போலவே, இன்பத்தின்‌ முடிமீது துன்பமிருக்கின்றது. 
மேலே பலவாறாக வகுக்கப்பட்ட இன்பங்களும்‌, பிறவும்‌ கண்டேன்‌. நாட்கள்‌ பல 
கழிந்தன. இப்போது அந்த நாட்களை நினைத்துப்‌ பார்க்கும்போது ஒருவாறு அத்தனை 
நாட்களும்‌ ஒரு கணம்‌ போலவும்‌, மற்றொரு வகையிலே அந்நாட்களின்‌ ஒவ்வொரு 
கணமும்‌ ஒவ்வொரு இன்ப யுகம்‌ போலவும்‌ புலப்படுகின்றது. 


நாட்கள்‌ பல கழிந்தன. குமாரியும்‌ எனது உயிர்த்தோழியாய்‌ விட்டாள்‌. நான்‌ 
எக்காலத்தும்‌ கனவிலே கூடக்‌ கண்டிராத உள்ளக்‌ கிளர்ச்சியும்‌, சோர்வு, நோய்‌, 
மனத்தளர்ச்சி, மனத்துயர்‌ என்பற்றின்‌ முழுமறதியும்‌ ஏற்பட்டன. எனினும்‌, மனது 
திருப்தி பெறவில்லை. ஏதோ ஒன்று குறைவாயிருப்பது போலவே தோன்றியது. 
நாளடைவில்‌ கந்தர்வ நாட்டின்பங்கள்‌ கூட, கைத்துப்‌ போகவில்லை. ஆனால்‌ 
சாதாரணமாய்ப்‌ போய்விட்டன. ஆரம்பத்திலிருந்தே பரவச நிலைக்கிடமில்லை. கடல்‌, 
நிலா முதலிய இயற்கை அழகுகளிலே எப்போதும்‌ லயித்தாலும்‌ பரவசந்‌ 
தோன்றுமெனினும்‌, கள்ள மனம்‌ அவற்றில்‌ நிலைத்திருக்க வன்மையிலதாகி நின்றது. 
ஆ! குமாரியினிடத்திலே கூட மனம்‌ தொடக்கத்திலே கொண்ட பற்றை நெகிழ்ந்து 


விட்டது. 


ஒரு நாட்காலையில்‌ நான்‌ தனியே உட்கார்ந்துகொண்டு பின்வருமாறு 
யோசிக்கலாயினேன்‌: "ஆகா! இன்பக்‌ களஞ்சியமாகிய இந்நாட்டிற்கு வந்துங்‌ கூட 
நமது மனதிற்குத்‌ திருப்தி விளையவில்லையே. இந்த கந்தர்வ நாட்டிலுள்ளவர்கள்‌ ஒரு 
நாளைப்‌ போலவே அனுதினம்‌ செய்ததைச்‌ திரும்பச்‌ செய்துகொண்டு மகிழ்ந்த 
முகத்துடனே சுகத்தில்‌ வாழ்கிறார்கள்‌. இவர்களுக்கு இதில்‌ அதிருப்தி ஏற்பட்டதாகத்‌ 
தோன்றவில்லை. நமக்கு மட்டிலுந்தான்‌ எம்மருந்துக்கும்‌ தீராத மனநோய்‌ 
பிறந்திருக்கிறது. இதென்ன ஆச்சரியம்‌!" 


நான்‌ இங்ஙனம்‌ சிந்தனை செய்துகொண்டிருக்கையில்‌ குமாரி எங்கிருந்தோ பறந்து 
வந்து என்னருகே தழுவி வீற்றிருந்தாள்‌. பின்‌, வழக்கம்போலவே எனது உள்ளக்‌ 


33 


கருத்தை எளிதில்‌ தெரிந்துகொண்டவளாகி எனக்குச்‌ சில அரிய உண்மைகள்‌ 


கூறுவாளாயினள்‌. 


"தோழா! எங்கள்‌ உலகத்தார்‌ செய்கைகளிலே புதுமையில்லையென்று நீ 
வியப்படைகிறாய்‌. மண்ணுலகத்தார்‌ வாழ்க்கையை மறந்துவிட்டாயா? அதில்‌ ஏதேனும்‌ 
புதுமையுண்டா? மனித மிருகங்களிலே பாக்கியம்‌ பெற்ற சில மிருகங்கள்‌ 
வாலிபத்திலேயே இறந்து விடுகின்றன. சில எண்பது தொண்ணூறு நூறு வருஷங்கள்‌ 
வரை வாழ்கின்றன. எட்டா மாதத்திலே தின்னத்‌ தொடங்கிய சோற்றை எண்பதாம்‌ 
ஆண்டிற்‌ கூட சாதாரணமாகக்‌ கருதுகிறானில்லை. மானுடா, உங்கள்‌ உலகத்திலே 
வாழ்வோர்‌ சோற்றுக்கும்‌ ஆடைக்குமாகப்‌ பொய்‌ பேசுகிறார்கள்‌; வஞ்சனை 
செய்கிறார்கள்‌; நடிக்கிறார்கள்‌; ஏமாற்றுகிறார்கள்‌; திருடுகிறார்கள்‌; ஹிம்ஸைகள்‌ 
செய்கிறார்கள்‌; கொலை புரிகிறார்கள்‌; உடலை விற்கிறார்கள்‌; அறிவை விற்கிறார்கள்‌; 
அடிமைகளாகி ஆத்மாவை விற்கிறார்கள்‌; மானுடா, உங்கள்‌ உலகத்திலே 


ஏழைகளாயிருப்போர்‌ பெரும்பாலும்‌ மானமற்ற அடிமைகள்‌. 


அவர்கள்‌ அற்ப சுகத்தின்‌ பொருட்டு எது வேண்டுமாயினும்‌ செய்வார்கள்‌. 
செல்வராயிருப்போரில்‌ பெரும்பாலார்‌ திருடர்கள்‌. உங்கள்‌ உலகத்திலே 
எளியோராயிருப்போர்‌ வெறுத்தற்‌ குரிய நீச குணமுடையார்‌. வலியோராயிருப்போர்‌ 
காலால்‌ மிதித்து நசுக்குதற்குரிய தீக்குணமுடையார்‌. அவர்களெல்லாம்‌ செய்ததைச்‌ 
செய்தகைச்த்‌ திருப்பிச்‌ செய்யாமல்‌ வேறென்ன செய்கிறார்கள்‌? உண்டும்‌, உறங்கியும்‌, 
நடித்தும்‌ சாகிறார்கள்‌. எங்கள்‌ உலகத்திலே மரணமில்லை, பொய்யில்லை. மேலும்‌ தீய 
நடிப்பு, நீசப்பாசாங்கு, வேஷம்‌ போடுதல்‌, ஒன்று நினைத்து வேறொன்று பேசுதல்‌ - 
இந்த மகாபாதகக்‌ குணமில்லை. இவற்றால்‌ விளையக்கூடிய துன்பங்கள்‌ 
அனைத்துமில்லை. ஆயினும்‌, உனக்கு எங்கள்‌ வாழ்க்கையிலே திருப்தியுண்டாகாம 
லிருப்பது ஓர்‌ குற்றமன்று. ஏனென்றால்‌, மானுட ஜன்மம்‌ எவ்வளவு இழிவுகளுடைய- 
தாயினும்‌ ஒரு முக்கியமான விஷயத்திலே எங்கள்‌ பிறப்பைக்‌ காட்டிலும்‌ சிறந்தது. 


ஆத்மத்‌ தேட்டத்திற்கு மனிதப்‌ பிறவி மிகவும்‌ செளகரியமானதாக அமைக்கப்‌- 
பட்டிருக்கின்றது. 'திருப்தி எதிலும்‌ ஏற்படாதிருத்தல்‌' - இந்த ஒரு குணமே மனிதப்‌ 
பிறவிக்குக்‌ காப்பாகவும்‌, அதன்‌ பெருஞ்‌ சிறப்பாகவும்‌ விளங்குகின்றது. மாயா 
சம்பந்தமான எந்த நிலையிலும்‌ மனிதன்‌ ஸ்திரமின்மை கண்டு அதிருப்தி- 


யடைகின்றான்‌. உங்களிலே பெரும்பான்மையோர்‌ அறிவைப்‌ பலவாறு 


குழப்பிக்கொண்டு உண்மை நினைப்பே யின்றிப்‌ புழுக்கள்‌ போல மடிவது மெய்யே 


34 


யாயினும்‌, ஒரு சிலர்‌ பரமநிலை கண்டு விடுகிறார்கள்‌. தேவர்கள்‌ கூட மோக்ஷமடைய 
வேண்டுமாயின்‌ மனித ஜன்மமெடுத்துத்‌ தீரவேண்டுமென்று நீ 
கேள்விப்பட்டிருக்கலாம்‌, அது மெய்யே. உங்கள்‌ உலகத்துச்‌ சங்கரன்‌, சுகன்‌, ஜனகன்‌, 
கிருஷ்ணன்‌, புத்தன்‌, இயேசு முதலியவர்களைப்போன்ற அற்புதப்‌ பெரியோர்‌ எங்கள்‌ 
நாட்டிலே தோன்றுவது சாத்தியமில்லை. மாயை விலங்கு; அதில்‌ எங்களுக்குப்‌ 
பொன்விலங்கு பூட்டியிருப்பதால்‌ வெறுப்புண்டாவது எளிதன்று. உங்களுக்குக்‌ 
கோரமான தளைகள்‌ போட்டிருப்பதால்‌ மேலோர்‌ எளிதாக வெறுப்படைந்து 
விடுகிறார்கள்‌. 


9. சத்தியலோகம்‌ 


அடுத்த நாள்‌ சத்திய லோகம்‌ சென்றேன்‌. அங்கே மாசற்ற சூரியப்‌ பிரகாசம்‌ போன்ற 
ஒளியொன்று பிரகாசித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. ஆனால்‌ வானத்தில்‌ 
சூரியனில்லை. அவ்வுலகத்தின்‌ கண்‌ மத்திய பாகத்தில்‌ ஓர்‌ திவ்ய வடிவம்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தது. அதன்‌ முகத்திலிருந்தே கிரணங்கள்‌ பொங்கி வெளிப்பட்டன. 
அக்கிரணங்களின்‌ ஒளியே வானத்திலுஞ்‌ சென்று மோதுவது கண்டேன்‌. பல பல 
திசைகளிலே என்‌ ரதத்தைத்‌ திருப்பிவிட்டேன்‌. அந்நாட்டு ஜனங்களெல்லாம்‌ 
அவரவர்கள்‌ பாட்டில்‌ மிகுந்த முயற்சியுடையவர்கள்‌ போலப்‌ போகிறார்கள்‌. சிற்சில 
ஜனங்கள்‌ வெயர்க்க வெயர்க்கக்‌ கஷ்டத்துடன்‌ நடந்து செல்கிறார்கள்‌. வேறு சிலர்‌ 
சிறகு புடைத்துக்கொண்டு அதி வேகமாய்ப்‌ பறக்கிறார்கள்‌. சிலர்‌ மலர்ந்த முகத்துடன்‌ 
போகிறார்கள்‌. சிலர்‌ மிகக்‌ களைப்படைந்தவர்‌ போலக்‌ காணப்படுகிறார்கள்‌. சிலர்‌ 
திடீர்‌ திடீரென்று வந்து தோன்றி அவ்வொளி பொறுக்கமாட்டாமல்‌ கண்ணைக்‌ 
கையால்‌ மூடிக்கொண்டு அவ்வப்பொழுதே மறைந்து விடுகிறார்கள்‌. இங்ஙனம்‌ 
மறைந்து செல்வோர்‌ என்னைப்போலப்‌ புதிதாகப்‌ பார்க்க வந்தவர்களென்றும்‌, 
இங்கிருக்க முடியாமல்‌ ஓடி வேறு வேறு உலகங்களுக்குப்‌ போகிறார்களென்றும்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. 


சிலர்‌ தேவர்களைப்‌ போலிருந்தனர்‌. அவர்களே மலர்ந்த முகத்துடன்‌ உல்லாஸமாகவும்‌ 
வேகமாகவும்‌ சுற்றித்‌ திரியும்‌ கூட்டத்தார்‌. என்போன்ற மனித உருவ 
முடையோர்களிலே தான்‌ பலர்‌ களைப்புக்‌ காட்டினர்‌. கந்தர்வ லோகத்திற்கு 
வந்தவுடன்‌ எனக்கு உருவ மாறுபாடு தோன்றியது போல இங்கே உண்டாகவில்லை. 
ஓடிப்‌ போனவர்களும்‌ மனித வர்க்கத்தினரேயாம்‌. பருத்த தொந்தியுடன்‌ கையில்‌ 


பொற்காப்புப்‌ போட்டுக்‌ கொண்டு ஒருவன்‌ வந்தான்‌. அவன்‌ ஓவென்றலறிக்‌ கொண்டு 
ஓடிப்போய்‌ விட்டான்‌. ஒருவன்‌ மனைவி மக்களுடன்‌ வந்து சேர்ந்தான்‌. 


"இங்கேன்காணும்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்தீர்‌" இங்கே, கடைத்‌ தெருவா, கிடைத்‌ 


35 


தெருவா, கோயிலா, குளமா, வேடிக்கையா, விளையாட்டா? ஒரு மண்ணையுங்‌ 
காணவில்லை. அவனவன்‌ பைத்தியம்‌ பிடித்தது போல ஓடிக்கொண்டு திரிகிறான்‌. 
நான்‌, குழந்தைகளையுங்‌ கொண்டு இங்கே ஒரு க்ஷணங்கூட இருக்க மாட்டேன்‌. 


ஊருக்குப்‌ போகலாம்‌ வாரும்‌" என்று பொதிமாட்டைப்‌ போலிருந்த அந்த ஸ்திரீ 
கத்தினாள்‌. அந்த மனிதன்‌ - "இருடி, இரு. இந்த ஒரு கிரணத்தை மட்டிலும்‌ பார்த்து 
விட்டு வருகிறேன்‌, அவசரப்படாதே" என்றான்‌. "கிரணமுமாச்சு, மரணமுமாச்சு. 
புறப்படும்‌" என்று அவள்‌ ஏதோ கூச்சலிட்டாள்‌. அவன்‌ மனமில்லாவிடினும்‌ அவள்‌ 
செய்யும்‌ தொல்லையை எதிர்க்கத்‌ திறனற்றவனாய்‌ மறைந்து விட்டான்‌. 
இன்னுமொருவன்‌ எட்டு மூட்டைகளை ஒரு வண்டியில்‌ சுமத்திக்‌ கொண்டு அங்கு வந்து 
சேர்ந்தான்‌. மற்றவர்களெல்லாம்‌ என்னிடம்‌ பேசாமலிருக்க, இவன்‌ மட்டிலும்‌ 
என்னருகே வந்து, "ஏனையா, ஏடுகளெல்லாம்‌ மிக விசேஷமானவை. ஏதேனும்‌ உமக்கு 
வேண்டியதைப்‌ பரிசோதனை செய்து பார்த்து விலைக்கு எடுத்துக்‌ கொள்கிறீரா?" 
என்று கேட்டான்‌. அவன்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்போதே, பின்னே நின்ற வண்டியில்‌ 
நெருப்புப்‌ பிடித்து ஏடுகள்‌ சாம்பாவது கண்டு நான்‌, "அதோ, பாரையா?" என்றேன்‌. 
அந்த மனிதன்‌ வயிற்றிலும்‌ வாயிலும்‌ அடித்துக்‌ கொண்டு சத்திய லோகத்தை நிந்தனை 


செய்து கொண்டே போய்‌ விட்டான்‌. 


இன்னும்‌ எத்தனையோ ஜனங்கள்‌ - மனவுறுதியில்லாதோர்‌, சித்தத்தைப்‌ புலன்‌ 
வழியிலே சிதறவிட்டோர்‌, சத்தியத்தில்‌ மெய்யன்பில்லாது போலியன்பு பாராட்டும்‌ 
வேஷதாரிகள்‌, இவர்களனைவரும்‌ வந்து வந்து மறைந்து விட்டார்கள்‌. இது நிற்க, 
மேற்கூறப்பட்ட ஒரு மனிதனைத்‌ தவிர வேறெவருமே என்னிடம்‌ 
வார்த்தையாடவில்லை யென்று சொல்லியிருக்கிறேன்‌. கல்விப்‌ பயிற்சிக்குத்‌ 
துணைவேண்டுமென்று பெரியார்‌ சொல்லுகிறார்கள்‌. அது மெய்யே. ஆனால்‌ 
உண்மைத்‌ தேட்டத்திற்குத்‌ தனித்தனியே போக வேண்டுமென்று இப்பொழுதுதான்‌ 
கண்டேன்‌. உண்மை தேடப்போகும்பொழுது துணை கூட்டிக்கொண்டு போகலாகாது. 
உண்மையைக்‌ கண்டு மீண்ட பின்பு அதைப்‌ பிறருக்குக்‌ கூறலாம்‌, கூறுதல்‌ கடமை. 
ஆனால்‌, ஆரம்பத்தில்‌ தன்னந்தனியாகச்‌ செல்ல வேண்டும்‌. இன்னொருவனைத்‌ 
துணையாக அழைத்துச்‌ செல்வாயாயின்‌, அவனுக்கும்‌ உனக்கும்‌ விவாதங்கள்‌ 
உண்டாகும்‌. 'மாறுபடு தர்க்கம்‌ தொடுப்‌'பதனால்‌ அறிவிலே கலக்க முண்டாகுமல்லாது, 
தெளிவு ஏற்படாது அறிவுத்‌ தெளிவிலேதான்‌ உண்மை தோன்றும்‌. மேலும்‌ 


இன்னொருவனோடு சேர்ந்து உண்மை தேடப்‌ போவாயானால்‌, அவன்‌ ஒரு பாதையில்‌ 


36 


இழுப்பான்‌. நீ மற்றொரு பாதையிலே இழுப்பாய்‌. இரண்டிலொன்று யதார்த்த வழியாக 
இருக்கும்‌. ஆனால்‌ உங்களுக்குள்‌ விவாதம்‌ தீரும்‌ பொருட்டு, நீங்கள்‌ பெரும்பாலும்‌ 
என்ன செய்வீர்களென்றால்‌, "அப்பா நீ சொல்லியதும்‌ வேண்டாம்‌. நான்‌ சொல்லியதும்‌ 
வேண்டாம்‌. இரண்டுக்கும்‌ நடுவாக ஒரு வழியிலே போவோம்‌" என்று பொது 


உடன்பாடு செய்து கொள்வீர்கள்‌. 


இந்தப்‌ பொது உடன்பாடு செய்தாலொழிய இருவருக்கும்‌ திருப்தியேற்படாது. இந்தப்‌ 
பொது உடன்பாட்டுப்‌ பாதை உங்களைக்‌ கழுத்து வரை சேறுள்ள குழிகளிலும்‌, 


ஏரிகளிலும்‌, மடுக்களிலும்‌, முள்ளிலும்‌, கல்லிலும்‌ பொதி மணலிலுங்கொண்டு இறங்கச்‌ 
செய்யும்‌. ஆரம்பத்திலே உங்களுக்கு இயற்கையாகக்‌ காணப்படும்‌ இரண்டு 
பாதைகளில்‌, யதார்த்தப்‌ பாதையை நீக்கிப்‌ பொய்ப்‌ பாதையிலே போனபோதிலும்‌, 
ஒருவேளை நல்லது. இறுதி வரையில்‌ போய்‌, அங்கே தேடிய உண்மையில்லா திருத்தல்‌ 
கண்டு, மறுபடி மீண்டு நல்ல மார்க்கத்திலே புகலாம்‌. நீங்கள்‌ அப்படிச்‌ 


செய்யமாட்டீர்கள்‌. உடன்பாட்டுப்பாதையொன்று கொண்டு அதிலேதான்‌ போவீர்கள்‌. 


அந்த வழி சூனியத்திலேதான்‌ கொண்டுவிடும்‌. ஞானிகளுடைய "சமரஸம்‌" 
பிழையென்று நான்‌ கூறியதாகக்‌ கொள்ளவேண்டாம்‌. சாமானியர்கள்‌ 


செய்துகொள்ளும்‌ 'ஒப்பு' அதாவது உடன்பாடு எப்போதும்‌ பிழைஎன்பதையே 


வற்புறுத்திச்‌ சொல்லுகிறேன்‌. எனவே, சத்தியலோக யாத்திரை செய்வோர்‌ யாரும்‌ 
வீண்‌ சம்பாஷணையிலே காலங்‌ கழிப்பதில்லை யென்பதை அறிந்து கொண்டேன்‌. 
ஆதலால்‌, நானும்‌ பிறர்களைத்‌ தொந்தரவு செய்யலாகாதென்று சும்மா இருந்து 


விட்டேன்‌. 


கிரண பரிசோதனையிலே எனக்குப்‌ புத்தி செல்லவில்லை. மத்ய பாகத்திலேயிருந்த 
திவ்ய வடிவத்தினருகே நேராகப்‌ போய்விட வேண்டுமென்று எனக்குத்‌ தோன்றியது. 
அப்போது உயர ஓர்‌ தொனி பிறந்தது. அதிலே கவனம்‌ செலுத்தினேன்‌. அது 
சொல்லிற்று: - "நடுவே யிருக்கும்‌ உருவமே பிரமன்‌. அது சத்திய ஸ்வரூபம்‌. திடீரென்று 
அதனருகே பாய்ந்து விடுதல்‌ யாராலும்‌ முடியாது. ஒரு கிரணத்தைப்‌ பற்றிக்கொண்டு, 
அதன்‌ வழியே அணுவணுவாக நகர்ந்து செல்லவேண்டும்‌. ஒரே பாய்ச்சலாகப்‌ பாய 
முயற்சி செய்து நீ வீணே ரதத்தை உடைத்துக்‌ கொள்ள வேண்டாம்‌" என்று. 


எனக்குச்‌ சோம்பர்‌ அதிகம்‌. கிரணங்களோ நெடியவை. இவற்றின்‌ வழியாய்‌ மெல்ல 
மெல்லப்‌ புழு ஊர்வதுபோல ஊர்ந்து செல்ல எனக்கு மனம்‌ இணங்கவில்லை. 


37 


"நன்று. இப்பிரமன்‌ விஷயத்தைப்‌ பின்பு பார்த்துக்‌ கொள்ளுகிறேன்‌. இப்போது 
இந்நாட்டைச்‌ சுற்றி ஓரமாக ஓர்‌ வளையமிட்டு வருகின்றேன்‌" என்றெண்ணித்‌ தேரைப்‌ 
பிரதக்ஷிணமாகச்‌ செலுத்தினேன்‌. 


சிறிது தொலைவு கடந்தவுடனே வேறு வர்ணங்கொண்ட ஒளி கண்டேன்‌. 
அவ்விடத்தினின்று எங்கே பார்த்தாலும்‌ அந்தப்‌ புதிய வர்ணமே காணப்பட்டது. 


"இதென்ன விந்தை!" என்று பிரமிப்பு அடைந்து அப்பால்‌ சென்றேன்‌. போகப்‌ போக, 
புதிய புதிய வர்ணங்கள்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தன. 


உண்மை பல வர்ணங்களுடையது என்று தெளிந்துகொண்டேன்‌. நெடுநேரத்தின்‌ பிறகு 
வடக்குக்‌ கோட்டை வாயிலருகே வந்து சேர்ந்தேன்‌. அங்கிருந்து பார்க்கும்போது 
மறுபடியும்‌ பிரமனுடைய தெய்வீக வடிவம்‌ என்‌ கண்ணுக்கு நேரே எதிர்க்கெதிராக 
விளங்கிற்று. இதென்ன செய்தியென்று யோசனை செய்தேன்‌. முகம்‌ முன்பு 
தோன்றியது போலவே தானிருக்கிறதா என்று கூர்ந்து பார்த்தேன்‌. அப்போது ஒரு 
புதிய அற்புதங்‌ கண்டேன்‌. நான்‌ எவ்வளவுக்குக்‌ கூர்மையாகப்‌ பார்க்கிறேனோ 
அவ்வளவு அத்‌ திருமுகத்தின்‌ ஒளி அதிகரித்து வரலாயிற்று. சிறிது பொழுதுக்கப்பால்‌ 
என்‌ கண்கள்‌ கூசத்‌ தொடங்கிவிட்டன. அதினின்றும்‌ கண்களை மீட்டுக்கொண்டேன்‌. 


மறுபடியும்‌ முன்‌ கேட்டது போன்ற ஓர்‌ தொனி பிறந்தது:- 


"மானிடா! உண்மை தொடக்கத்தில்‌ தெளிவாகத்‌ தெரிவது போலத்‌ தோன்றும்‌. 
கொஞ்சம்‌ கவனம்‌ செலுத்துவாயானால்‌ கண்‌ கூசத்‌ தொடங்கிவிடும்‌. நீ தளர்ச்சி 
பெறாமல்‌ ஓர்‌ கிரணத்தைப்‌ பற்றிக்கொண்டு நெருங்கி நெருங்கிப்‌ போவாயாயின்‌, 


பிறகு கண்‌ வருத்தம்‌ தீர்ந்துவிடும்‌. இறுதியில்‌ நீ அருகே வந்த பிறகு உண்மை 
உள்ளங்கை நெல்லிக்‌ கனிபோல்‌ தெற்றெனத்‌ தெளிந்து புலப்படும்‌." 


இதைக்‌ கேட்டவுடனே, எனக்கு ஓர்‌ கிரணத்தைத்தான்‌ பற்றிச்‌ செல்லலாமா என்ற 
விருப்பம்‌ நிகழ்ந்தது. மறுபடியும்‌ எனது சோம்பர்க்குணம்‌ மனதிலே பிரதானமாய்‌ 
விட்டது. "ஐயோ! இந்தச்‌ சோம்பர்‌ என்ற பாவி! மண்ணுலகத்துப்‌ பெருமையையும்‌, 
பொருளையும்‌ நான்‌ விரும்பிய காலத்தில்‌ இதுதான்‌ வந்து குறுக்கிட்டது. இப்பொழுது 
விதிவசத்தால்‌ அவ்வித விருப்பங்களெல்லாம்‌ அகன்றுவிட்டன. எனவே 
சத்தியலோகத்திற்கு உண்மைத்‌ தேட்டத்தால்‌ வந்து நிற்கும்‌ போதும்‌ அத்‌ தீய சோம்பர்‌ 
வந்து கெடுக்கின்றது" என்று பலவாறு வருத்த மடைந்தேன்‌. 


38 


10. மண்ணுலகம்‌ 


எனக்குத்‌ தலைநோவு பலமாயிருந்தது. படுக்கையை விட்டிறங்கிக்‌ கிழக்கே இரண்டு 
மூன்று சந்துக்களுக்கப்பால்‌, ஏதோ பெயர்‌ மறந்துபோன தெருவில்‌, நான்‌ கூலி 
கொடுத்து வாசம்‌ செய்துகொண்டிருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன்‌ அந்த வீட்டைக்‌ 
கொஞ்சம்‌ வர்ணிக்‌ 


கலாமா? கந்தர்வ நாட்டைப்‌ பற்றிக்‌ கேட்டீர்களே! இந்த மண்ணுலகத்தில்‌ நமக்குள்ள 


செளகரியங்களைப்‌ பற்றிச்‌ சிறிது கேளுங்கள்‌. 


நானிருந்த வீட்டிற்கு முன்பக்கத்திலே ஓர்‌ கூடமும்‌ அதைச்‌ சுற்றி இரண்டு மூன்று 
அறைகளும்‌ உண்டு. மேற்கே பார்த்த வீடு. அந்தக்‌ கூடத்திற்குத்‌ தென்புறத்திலே ஒரு 
முற்றம்‌. இது முன்‌ பகுதி; பின்‌ பகுதியிலே சில அறைகள்‌. ஒரு முற்றம்‌. மேல்‌ மெத்தை. 
அதில்‌ இரண்டறைகள்‌. இவ்விரண்டு பகுதிகளுக்குப்‌ பொதுவாகத்‌ தென்பாரிசத்திலே 
கொல்லைப்‌ புறத்தில்‌ ஓர்‌ கிணறும்‌ தண்ணீர்க்‌ குழாயும்‌ உண்டு. பின்‌ பகுதியில்‌ நான்‌, 
என்‌ சிறிய தாயார்‌, மனைவி, மைத்துனிப்‌ பெண்‌, தம்பி, எனது குழந்தை ஆகிய 
அறுவரும்‌ வசிப்பது. முன்‌ பகுதியில்‌ ஒரு ராயர்‌ பெரிய குடும்பத்தோடிருந்தார்‌. 
அவருக்குப்‌ பகல்‌ முழுதும்‌ உழைத்துக்‌ கொண்டிருக்கும்படியாகத்‌ தபால்‌ கச்சேரியிலோ, 
எங்கேயோ, ஓர்‌ உத்தியோகம்‌. உடம்பிலே கோபிமண்‌ முத்திரைகள்‌ எத்தனையோ 


அத்தனை குழந்தைகள்‌. அவர்‌ மனைவி மறுபடியும்‌ கர்ப்பம்‌. அந்த முற்றத்திலேயே ஒரு 
பசுமாடு. இத்துடன்‌ ஒட்டுக்குடியாக அவருடைய பந்துக்கள்‌ சிலர்‌ வசித்தார்கள்‌. 


நான்‌ இருந்த பகுதியிலேனும்‌ மேன்மாடமென்று ஒன்றிருந்தபடியால்‌, கொஞ்சம்‌ காற்று 
வரும்‌. ராயர்‌ கூட்டத்தாருக்கு அதுகூடக்‌ கிடையாது. இரவிலே கொசுக்களின்‌ 
தொல்லை பொறுக்க முடியாது. எனக்குத்‌ தூக்கமே வராது. ராயருக்குக்‌ காச 
நோயாதலால்‌ அவர்‌ இருமிக்‌ கொண்டேயிருக்கிற சப்தம்‌ ஓயாமல்‌ கேட்கும்‌. 
அவருடைய குழந்தைகள்‌ ஒன்று மாற்றி மற்றொன்று அழுது கொண்டே யிருக்கும்‌. 
கர்ப்பிணியாகிய அவர்‌ மனைவி இடையிடையே விழித்துக்‌ குழந்தைகளையோ, 
அல்லது கடவுளையோ அல்லது ராயரைத்தானோ, யாரையோ கன்னட பாஷையிலே 


திட்டிவிட்டு மறுபடியும்‌ உறங்கி விடுவாள்‌. 


39 


ராயர்‌ வீட்டு விஷயங்கள்‌ இவ்வாறிருக்க, நமது வீட்டுச்‌ சம்பிரமங்கள்‌ இதைக்‌ 
காட்டிலும்‌ விசேஷம்‌. 


கதையை இடையிலே விட்டு விட்டேனே. வீரராகவ முதலித்‌ தெருவிலிருந்து வீட்டிற்கு 
வந்தேனா? வரும்‌ வழியிலே "ஜட்கா" வண்டிகள்‌, "துரை"கள்‌ போகும்‌ "கோச்சு"கள்‌, 
புழுதி, இரைச்சல்‌, துர்நாற்றம்‌, இவற்றை யெல்லாம்கடந்து, முன்‌ பகுதியிலே பசுமாடு, 
ராயர்‌ வீட்டம்மாள்‌, குழந்தைக்‌ கூட்டங்கள்‌ முதலிய விபத்துகளுக்கெல்லாம்‌ தப்பிப்‌ 
பின்‌ புறத்திலே "மெத்தை"க்கு வந்து சேர்ந்தேன்‌. அங்கே எனது படுக்கை, படிப்பு, 
எழுத்து, பகலில்‌ ஸ்நேகிதர்கள்‌ வந்தால்‌ அவர்களுடன்‌ சல்லாபம்‌ முதலிய நாலாயிர 
விஷயங்களுக்கும்‌ உபயோகப்படுத்தப்பட்ட அறையின்‌ வெளிப்புறத்தில்‌ வந்து 


உட்கார்ந்து கொண்டு என்‌ மனைவியைக்‌ கூப்பிட்டேன்‌. அவள்‌ வந்து ஏனென்றாள்‌. 
"தலை நோவு பொறுக்க முடியவில்லை. கொஞ்சம்‌ மிளகு அரைத்துக்‌ கொண்டு வா" 
என்றேன்‌. "ஆமாம்‌; இரண்டு நாளைக்கொரு முறை இதொரு பொய்த்‌ தலைவலி 
வந்துவிடும்‌, என்னை வேலை யேவுகிறதற்காக. அதெல்லாம்‌ சரிதான்‌, பால்காரி வந்து 


மத்தியானம்‌ பணம்‌ கேட்டுவிட்டுப்‌ போனாள்‌. ராயர்‌ வீட்டு அம்மாள்‌ குடக்கூலிக்கு 


ஞாபகப்படுத்தச்‌ சொன்னாள்‌. ராயர்‌ நேற்றே சொன்னாராம்‌. இந்த மாதம்‌ 
குழந்தைக்குக்‌ காப்பு வாங்க ரூபாய்‌ தருவதாகச்‌ சொல்லியிருந்தீர்கள்‌. என்னைத்‌ தான்‌ 
ஏமாற்றுகிறது வழக்கமாகவே போய்விட்டது," இன்னும்‌, அது இது என்று ஆயிரங்‌ 
கணக்கு சொன்னாள்‌. அன்று மாலை அவள்‌ சொல்லிய கணக்குகளை எல்லாம்‌ 
தீர்க்கவேண்டுமானால்‌ குறைந்தபக்ஷம்‌ மூன்று லக்ஷம்‌ ரூபாய்‌ வேண்டும்‌ என்று என்‌ 
புத்திக்குப்‌ புலப்பட்டது. கடைசியாக "தெருவிலே போகிற நாய்களுக்கெல்லாம்‌ 
பணத்தை வாரி யிறைக்கிறது; வீட்டுச்‌ செலவைப்‌ பற்றிக்‌ கேட்டால்‌ முகத்தைச்‌ 
சுளிக்கிறது; இப்படிச்‌ செய்து கொண்டே வந்தால்‌, அப்புறம்‌ என்ன கிடைக்கும்‌? மண்‌ 
தான்‌ கிடைக்கும்‌" என்று ஆசீர்வாதம்‌ பண்ணிப்‌ பிரசங்கத்தை முடித்தாள்‌. 


"தலைநோவு தீர்ந்து போய்விட்டது. நீ தயவுசெய்து கீழே போகலாம்‌" என்று 
வணக்கத்துடன்‌ தெரியப்படுத்திக்‌ கொண்டேன்‌. 


"ஆமாம்‌! ஊர்க்காரர்‌ கூடவெல்லாம்‌ ஓயாமல்‌ பேசித்‌ தொண்டைத்‌ தண்ணீரை வற்ற 


வைத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. 


40 


நான்‌ ஒரு வார்த்தை பேசவந்தால்‌ உடனே கோபம்‌ வந்துவிடும்‌" என்றாள்‌. அவள்‌ 
மனதில்‌ என்னைச்‌ சமாதானப்‌ படுத்துவதாக எண்ணம்‌. அப்பால்‌, பல தினங்கள்‌ கழிந்த 
பின்புதான்‌, நான்‌ தர்மலோக யாத்திரை செய்வதாகத்‌ தீர்மானம்‌ செய்து 
வைத்திருந்தேன்‌. இடையே நிகழ்ந்த சிற்சில சம்பவங்களும்‌, காலதேச 
வர்ணனைகளுமே இங்கே எழுதப்படும்‌. மண்ணுலகம்‌ மிகப்‌ பெரிது அதில்‌ என்‌ 
அனுபவ முழுவதையும்‌ எழுத வேண்டுமானால்‌ மகாபாரதத்தைப்‌ போலப்‌ பதினெட்டு 
மடங்கு புஸ்தகமாகும்‌. இங்கு ஓரிரண்டு "மாதிரி ஸீன்‌"களே குறிப்பிடப்படும்‌. 


20-ம்‌ தேதி : - குழந்தைக்குக்‌ காய்ச்சல்‌. மனைவிக்குக்‌ காதுவலி. எனக்குப்‌ பித்தக்‌ 
கிறுகிறுப்பு. 


21-ம்‌ தேதி : - தம்பிக்குப்‌ பாடசாலைச்‌ சம்பளம்‌ கொடுக்க வேண்டிய கடைசி நாள்‌. 
நான்‌ காரியஸ்தலத்திலிருந்து பணம்‌ கொண்டுவந்து வைக்க மறந்து விட்டேன்‌. அவன்‌ 
அது பற்றிப்‌ பாடசாலைக்குப்‌ போவதையே நிறுத்தி விட்டான்‌. நான்‌ சுதேசிய 
விஷயத்தில்‌ ஊக்கத்துடன்‌ பாடுபடுவதன்‌ பொருட்டாக, என்னை இப்போதும்‌ 
கவனித்து வரும்படியாக ராஜாங்கத்தாரால்‌ அனுப்பப்பட்ட ஒற்றர்கள்‌, எனது 
தம்பியிடம்‌ செய்த சம்பாஷணையில்‌ "உம்முடைய அண்ணனது சிநேகிதரான 
இன்னாரை ராஜாங்கத்தார்‌ பிடிக்கப்‌ போகிறார்கள்‌" என்ற மங்கள சமாசாரம்‌ சொல்லி 


விட்டுப்‌ போனதாகத்‌ தம்பி வந்து சொன்னான்‌. 


22-ம்‌ தேதி : - மனைவிக்கும்‌ சிறிய தாயாருக்கும்‌ மனஸ்தாபம்‌ வந்து விட்டது. 
ஒருவரையொருவர்‌ மாற்றி என்னிடம்‌ பிழைகூறத்‌ தலைப்பட்டார்கள்‌. என்‌ 
ஜீவதர்மமாகிய 'சுதேசியம்‌' தப்பு முயற்சியென்றும்‌, வீணென்றும்‌, அதில்‌ நான்‌ 
தலையிட்டதிலிருந்து குடும்பத்துக்குப்‌ பற்பல கேடுகளுண்டாகு மென்றும்‌ சிறு தாயார்‌ 
சன்மார்க்க போதனை செய்தாள்‌. என்‌ மூக்கில்‌ அடிக்கடி ஒருவித ஊறுதல்‌ உண்டாவது 
போலத்‌ தோன்றிற்று. அது ஓர்‌ பொல்லாத நோயாயிருக்குமோ என்ற மூடத்தனமான 
கவலை கொண்டேன்‌. அக்‌ கவலையிலிருந்து மனதை அடிக்கடி திருப்பியும்‌, மனம்‌ 
மீட்டும்‌ மீட்டும்‌ அதில்‌ போய்‌ விழுந்தது. 


23-ம்‌ தேதி : - வெற்றிலையில்‌ சுண்ணாம்பு அதிகமாகச்‌ சேர்ந்து விட்டபடியால்‌, 


வாயெல்லாம்‌ புண்ணாய்ப்‌ போய்விட்டது. வாய்க்குள்‌ ஜலம்‌ விடுவதற்குக்‌ கூடத்‌ 


தகுதியில்லை. எனக்கு சாதாரணமாகவே உழைப்பு அதிகமாதலால்‌, அத்துடன்‌ சோறும்‌ 


41 


விழுங்க முடியாமற்‌ போகவே, சோர்வும்‌ முகக்‌ கடுகடுப்பும்‌ அதிகப்பட்டன. இத்யாதி, 
இத்யாதி. 


நாள்‌ தவறினாலும்‌, இந்தக்‌ கணக்குத்‌ தவறுவதில்லை. சீச்சீ! இந்த மண்ணுலகம்‌ 
ஓரிடமா? இதில்‌ மனிதன்‌ வசிக்கலாமா? ஆமைகளும்‌, ஓநாய்களும்‌ வாழலாம்‌. இது 
துன்பக்‌ களம்‌. இது சிறுமைக்‌ களஞ்சியம்‌. இது நரகம்‌. இதில்‌ வெறுப்படையாத 
மனிதர்களின்‌ முகத்திலேகூட விழிக்கலாகாது. 


வீட்டு வியாபாரங்களையும்‌ எனது சொந்த வர்த்தமானங்களையும்‌ குறித்துச்‌ சில 
திருஷ்டாந்தங்கள்‌ காண்பித்தேன்‌. இனி, வெளி வியாபாரங்கள்‌, எனது மித்திரர்‌, 
அயலார்‌ முதலியவர்களின்‌ செய்திகள்‌ ஸம்பந்தமாகச்‌ சில திருஷ்டாந்தங்கள்‌ 
காண்பிக்கிறேன்‌. திருவல்லிக்கேணியிலே “செ......ஸங்கம்‌” என்பதாக ஓர்‌ தேச பக்தர்‌ 
சபை உண்டு. அதில்‌ தேசபக்தர்கள்‌ தான்‌ கிடையாது. நானும்‌ சிற்சில ஐயங்கார்களுமே 
சேர்ந்து, “காரியங்கள்‌” — ஒரு காரியமும்‌ நடக்கவில்லை — நடத்தினோம்‌. நாங்கள்‌ 
தேசபக்தர்கள்‌ இல்லையென்று, அந்தச்‌ சுவை ஒன்றுமில்லாமற்‌ போனதிலிருந்தே நன்கு 


விளங்கும்‌. 


நான்‌ சோம்பருக்குத்‌ தொண்டன்‌. எனது நண்பர்களெல்லாம்‌ புளியஞ்சோற்றுக்குத்‌ 
தொண்டர்கள்‌. சிலர்‌ மட்டிலும்‌ பணத்தொண்டர்‌; 'காலணா வின்‌ அடியார்க்கும்‌ 


அடியார்‌. 


ஆனால்‌, எங்களிலே ஒவ்வொருவனும்‌ பேசுவதைக்‌ கேட்டால்‌ கைகால்‌ நடுங்கும்‌ 
படியாக இருக்கும்‌. பணத்‌ தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ எங்களெல்லோரைக்‌ 
காட்டிலும்‌ வாய்ப்‌ பேச்சில்‌ வீரர்‌. ஒருவன்‌ வானத்தை வில்லாக 
வளைக்கலாமென்பான்‌. மற்றொருவன்‌ மணலைக்‌ கயிறாகத்‌ திரிக்கலாமென்பான்‌. 
ஒருவன்‌ “நாம்‌ இந்த ரேட்டில்‌ - இந்த விதமாகவே - வேலை செய்து கொண்டு வந்தால்‌ 
ஆங்கிலேயரின்‌ வர்த்தகப்‌ பெருமை ஆறுமாதத்தில்‌ காற்றாய்ப்‌ போய்விடும்‌” என்பான்‌. 
மற்றொருவன்‌ “சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஸ்வராஜ்யம்‌ கிடைக்கப்‌ பத்து 
வருஷமாகுமென்று கணக்குப்‌ போட்டிருக்கிறார்‌, ஆறு வருஷத்தில்‌ கிடைத்து 
விடுமென்று எனக்குத்‌ தோன்றுகிறது” என்பான்‌. தவளையுருவங்‌ கொண்ட 
மூன்றாமொருவன்‌ “ஆறு மாதமென்று சொல்லடா” என்று திருத்திக்‌ கொடுப்பான்‌. 


42 


Ets e ஆழ்வார்‌ எங்களிலே முக்கியஸ்தர்‌, அவர்‌ இதை எல்லாம்‌ கேட்டுப்‌ 
பரமானந்தமடைந்து கொண்டிருப்பார்‌. ஆனால்‌ ஒரு தேவதை அவரிடம்‌ வந்து, 
உங்களுக்கு நான்‌ ஸ்வராஜ்யம்‌ நாளை ஸூர்யோதத்திற்கு முன்பு 
சம்பாதித்துக்கொடுக்கிறேன்‌. நீ உன்‌ வீட்டிலிருந்து அதற்காக ஒரு வராகன்‌ எடுத்துக்‌ 
கொண்டுவா” என்று சொல்லுமாயின்‌, அந்த ஆழ்வார்‌, “தேவதையே உனக்கு வந்தனம்‌ 
செய்கிறேன்‌. ஓம்‌ சக்தியை நம: ஓம்‌ பராயை நம: இத்யாதி; அம்பிகே, இந்த 
உபகாரத்துக்கு நாங்கள்‌ உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்தப்‌ போகிறோம்‌? எங்கள்‌ 
உடல்‌, பொருள்‌, ஆவி மூன்றும்‌ உன்னுடையதே யாகும்‌, ஆனால்‌, ஒரு வராகன்‌ கேட்ட 
விஷயத்தைப்‌ பற்றி நான்‌ ஒரு வார்த்தை வணக்கத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 
அதைக்‌ கேள்‌. நீ சொல்லுகிற காரியமோ பொதுக்‌ காரியம்‌. அதற்குப்‌ பொது ஜனங்கள்‌ 
பணம்‌ சேர்த்துக்‌ கொடுப்பதே பொருத்தமுடையதாகும்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டிலும்‌ 
கையிலிருந்து பணம்‌ செலவிடுதல்‌ பொருத்தமன்று. இவ்விஷயத்தைப்‌ பற்றி நாங்கள்‌ 
அடுத்த வாரம்‌ கூடப்‌ போகிற மீட்டிங்‌ கில்‌ பேசித்‌ தீர்மானம்‌ செய்கிறோம்‌. அதன்‌ 
பிறகு நீ பெருங்கருணையுடன்‌ எழுந்தருள வேண்டும்‌. இப்போது போய்‌ வருக. வந்தே 
மாதரம்‌” என்று மறுமொழி சொல்லியனுப்பி விடுவார்‌. 


ஐயோ! என்ன உலகமடா, இந்த மண்ணுலகம்‌! ஒழியாத ஏமாற்று, ஒழியாத வஞ்சனை, 
ஒழியாத கவலை, ஸாரமில்லை, ஸத்துக்‌ கிடையாது: உள்ளூரப்‌ பூச்சியரித்துக்‌ குழலாய்‌ 


இருக்கும்‌ வாழ்க்கை; ஒவ்வொருவனும்‌ மற்றவன்‌ மீது பழி கூறுகின்றான்‌. 


ஒவ்வொருவனும்‌ தன்னிஷ்டப்படி விட்டுவிட்டால்‌ எல்லாம்‌ நேராக நடக்குமென்ற 
நம்பிக்கையுடனே தான்‌ இருக்கிறான்‌, ஆனால்‌, “நான்‌ ஒருவன்‌ சரியாக இருந்தால்‌ 
போதுமா? மற்றவர்களை நம்புவதற்கிடமில்லையே” என்று நினைக்கிறான்‌. பிறரை 
நம்புவதற்கிடமில்லையென்றெண்ணி ஏமாற்றுகிறான்‌. ஐயோ மூடா நீ 
ஏமாற்றுவதனால்‌, முன்னைக்‌ காட்டிலும்‌ பரஸ்பர நம்பிக்கை அதிகரித்து விடுமென்றா 
நினைக்கிறாய்‌? மனித ஜாதிக்கு தீராத நோய்‌ ஒன்று பிடித்திருக்கிறது. மாறாத சாபம்‌. 
இறங்காத விஷம்‌. இதன்‌ பெயர்‌ பணம்‌. 


இப்பேய்க்கு வணங்கும்படி அவனைத்‌ தூண்டிவிடுவது விருப்பம்‌; அதாவது ருசி 
நீங்கிய விருப்பம்‌; அறிவற்ற விருப்பம்‌; ர௬ுசிஸஹிதமான விருப்பமுடையோர்‌ 


கந்தவர்கள்‌. ஸத்திய லோகக்‌ கருவி. 


43 


இன்னும்‌ எத்தனையோ காட்சிகள்‌ மண்ணுலகத்திலிருந்து எடுத்துக்‌ 
காட்டவேண்டுமென்ற எண்ணம்‌ எனக்கு இருந்தது. ஆனால்‌, பயனற்ற 
இவ்வுலகத்தைப்‌ பற்றி அதிகமாக விஸ்தரிப்பது பயனுடைய கார்யமாகாது என்பது 
கருதி இத்துடன்‌ நிறுத்தி விடுகின்றேன்‌. 


11. தர்மலோகம்‌ 


சில தினங்களின்‌ பிறகு, ஒரு நாள்‌ ஞான ரதத்தில்‌ ஊர்ந்து தர்மலோகத்திற்குப்‌ 
போனேன்‌. கந்தர்வ லோகத்திற்குப்‌ போனவுடன்‌ தேரிலிருந்து இறங்கி யதேச்சையாகத்‌ 
திரிந்ததுபோல, இங்கும்‌ சஞ்சரிக்கலாமென்று கருதித்‌ தேரை விட்டு இறங்கினேன்‌. 
அப்போது, தெளிந்த வதனமும்‌, அகன்ற அடங்கிய விழிகளும்‌, கருமையாகச்‌ சுருள்கள்‌ 
அமைந்த தாடியும்‌, வலக்கையிலே ஒரு சுவடியும்‌ கொண்ட ஒரு வாலிபன்‌ என்‌ முன்னே 
வந்து, "தேரை விட்டிறங்க வேண்டாம்‌. அதிலேயே இரு; நானும்‌ ஏறிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. உன்னுடன்‌ வந்து உனக்கு இந்நாட்டின்‌ விஷயங்களைக்‌ 


காண்பிக்கவேண்டும்‌ என்று எனக்குத்‌ தர்மதேவதையின்‌ கட்டளை" என்றான்‌. 


நான்‌ அவனைக்‌ கண்டவுடனே, அவனிடம்‌ எனக்கு ஒரு விதமான அச்சமும்‌ மதிப்பும்‌ 
ஜனித்தன. அவனைப்‌ போன்ற துணைவன்‌ இருந்தால்‌ பல அரிய விஷயங்கள்‌ 
தெரிவதுடன்‌, நற்கதியும்‌ பெறலாம்‌ என்று எனக்கு எக்காரணத்தாலோ மிக நிச்சயமாகத்‌ 
தோன்றியது. அந்த வாலிபன்‌ தேர்மீது வந்து ஏறிக்கொண்டான்‌. மறுபடியும்‌ அவனை 
ஒருமுறை ஏற இறங்கப்‌ பார்த்தேன்‌. ஆகா! என்ன அற்புத வடிவம்‌! அவன்‌ தேகத்திலே 
ஒரு சுருங்கல்‌ கிடையாது. ஒரு கோணல்‌ இல்லை. அவனது அங்கங்களெல்லாம்‌ தத்தம்‌ 
இயற்கையளவுக்குச்‌ சிறிதும்‌ மாறுபடாமல்‌ கணித தேவதையால்‌ அமைக்கப்பட்டன 
போன்று விளங்கின. உடல்‌ முழுவதும்‌ ஒரு பிரகாசம்‌ காணப்பட்டது. அது கந்தர்வ 
லோகத்தவரிடம்‌ காணப்பெற்ற மயக்குந்‌ தன்மை கொண்ட 'லாகிரி'ப்‌ பளபளப்பன்று; 
இயற்கையின்‌ திகழ்ச்சி. பிரகிருதியிலே, மலர்‌, செடி முதலிய தத்தம்‌ கடைமைகளை 
நேர்மையுறச்‌ செலுத்தும்‌ பொருள்களிலே, ஓர்‌ விதமான திகழ்ச்சி தெரியவில்லையா? 
அவ்வகைப்‌ பட்டது. சாஷ்டாங்கமாக அவன்‌ பாதத்தில்‌ விழுந்து வணங்கினேன்‌. அவன்‌ 


"தர்மம்‌ சர,” (அறத்தை ஒழுகு) என்று ஆசீர்வாதம்‌ செய்தான்‌. 


44 


பின்பு, "மகனே, என்‌ பெயர்‌ தபஸ்‌. நான்‌ இந்‌ நாட்டில்‌ வழி காட்டும்‌ தொழில்‌ 
உடையவன்‌. அவரவர்கள்‌ எவ்வெத்‌ தருமங்களைக்‌ காண விரும்புகிறார்களோ 


அவ்வவற்றைக்‌ காட்டுவேன்‌. 


திமிங்கல முதல்‌ புழுவரை ஒவ்வோருயிர்க்கும்‌ அததற்குரிய தருமங்கள்‌ உண்டு. 
நட்சத்திரங்கள்‌ சூரிய சந்திரன்‌ முதலாக அணுக்கள்‌ வரை ஒவ்வொரு வஸ்துவுக்கும்‌ 
உரிய தர்மங்களுண்டு. மேலும்‌, ஒன்றிற்கே காலதேச வர்த்த மானங்களுக்குத்‌ தக்கபடி 
தருமங்கள்‌ மாறுபடுகின்றன. அவற்றையெல்லாம்‌ ஒவ்வொன்றாகப்‌ பார்த்துக்கொண்டு 
வர வேண்டுமானால்‌, பதினாயிரம்‌ வருஷங்கள்‌ போதா. ஆதலால்‌, நீ எந்த தர்மங்களை 
முக்கியமாக அறிய விருப்பமுள்ளது என்று குறிப்பிடுவாயோ, நான்‌ அவற்றை மட்டும்‌ 


உனக்குக்‌ கொண்டு காட்டுவேன்‌. வேறு பல விஷயங்களையும்‌ நீ பொதுப்படையாகப்‌ 


பார்த்துக்கொண்டு போகலாம்‌" என்று கூறினான்‌. அதற்கு நான்‌, "முனிவரே, நான்‌ 


பிராமண தருமத்தையும்‌, க்ஷத்திரிய தருமத்தையும்‌ அறிய விரும்புகிறேன்‌" என்றேன்‌. 


"நல்லது, என்னுடன்‌ வா; பிரதமத்திலே அறக்கடவுளின்‌ ஆலயத்தில்‌ போய்‌ வழிபாடு 


செய்துவிட்டு வரலாம்‌" என்றான்‌. இருவரும்‌ உடன்‌ சென்றோம்‌. 


இடைவழியில்‌ என்ன பொருள்கள்‌ உள்ளதென்பதைப்‌ பார்க்கக்கூட முடியாதபடி கண்‌ 
மூடித்‌ திறக்கு முன்பாகத்தூய வெண்மை நிறங்கொண்ட ஸ்படிகத்தால்‌ மிக 
விசாலமாகக்‌ கட்டப்பட்ட ஓர்‌ ஆலயத்தினருகே வந்து சேர்ந்தோம்‌. 
பின்புறத்திலிருந்திறங்கித்‌ தபோமுனி முன்‌ செல்ல, நான்‌ அவரைத்‌ தொடர்ந்து, 
அவ்வாலயத்துக்குள்ளே இருவரும்‌ புகுந்தோம்‌. "ஜயதர்ம ராஜாய, ஜயயமாய, ஜய 
வைவஸ்வதாயா, ஜய ஸூர்ய தேஜஸ்வினே, ஜய மஹோக்ராய, ஜய மஹாசாந்தாய," 
என்ற ஒலிகள்‌ கேட்டன. என்‌ மனம்‌ திடுக்கிட்டது. கை கால்கள்‌ நடுங்கின. 


உடம்பெல்லாம்‌ வெயர்த்து விட்டது. பதறிப்‌ போய்‌, "முனிவரே, எங்கே அழைத்துச்‌ 


செல்லுகிறீர்‌?" என்று கேட்டேன்‌. "யம சன்னிதானத்துக்கு" என்றார்‌. "ஏன்‌? ஐயா, 
எதற்கு?" என்று அலறினேன்‌. முனிவர்‌ என்‌ பக்கமாகத்‌ திரும்பி என்‌ மெய்யைத்‌ தடவித்‌ 
தமது விசாலமான அருள்‌ விழிகளின்‌ பார்வையை எனது கண்களிலே செலுத்தி, 
"அஞ்சாதே, அறத்துக்கு அஞ்சலாமா?" என்றனர்‌. எனது பொறுத்தலரிய பயம்‌ தெளிந்து 
விடும்போல்‌ இருந்தது. அதற்குள்‌ மூர்ச்சை போய்‌ விழுந்து விட்டேன்‌. அப்போடு சில 


கனவுகள்‌ கண்டேன்‌. 


45 


"ஆ! என்ன தீய கனவுகள்‌! பெரிய பெரிய புழுக்கள்‌ வந்து என்னை விழுங்குவது 
போலிருந்தது. ஐயோ! என்ன பாதகம்‌ செய்தோ நரகத்தில்‌ வந்து விழுந்துவிட்டேன்‌. 
நரகத்தில்‌ நெருப்பால்‌ சுடுவார்கள்‌, அங்கத்தையெல்லாம்‌ வெட்டி வெட்டிச்‌ சித்திரவதை 
செய்வார்கள்‌ என்று சொன்னார்களே! அப்படி யெல்லாம்‌ செய்தாலுங்கூட நான்‌ 
பொறுத்திருப்பேனே, பொறுக்க முடியாத அசுசி கொண்ட உயிர்களுக்கும்‌ 
பொருள்களுக்குமிடையே என்னைப்‌ போட்டு இம்சை செய்கிறார்களே! ஈசா, 
அசுத்தமான எண்ணங்கள்‌ எண்ணியதற்கும்‌, அசுத்தமான வஸ்துக்களை 


விரும்பியதற்கும்‌ இதுவா தண்டனை! ஐயோ! அந்த நாளில்‌ தெரியாமற் 


போய்விட்டதே. உற்றார்‌, நண்பர்கள்‌, அயலார்‌, எல்லோரும்‌ அசுத்த சிந்தைகளில்‌ 


ஆழ்ந்திருந்தபடியால்‌, அவர்களுடைய சகவாசத்தாலல்லவோ, நானும்‌ 
கெட்டுப்போய்விட்டேன்‌. எனக்குத்‌ தெரியாதே," என்று கூவினேன்‌. 


"அதோ, அதோ, அதோ பார்‌! எனக்குத்‌ தெரிந்தவர்களாக எத்தனையோ பேர்‌ வந்து 
நான்‌ படும்பாடுகளையே அனுபவித்துக்‌ கொண்டு கிடக்கிறார்கள்‌. சிலர்‌ என்னைக்‌ 
கண்டு வெட்கமடைகிறார்கள்‌. ஓர்‌ பிரமாண்டமான சங்கு பூச்சியின்‌ கொம்புகளின்‌ கீழ்‌ 


முகத்தை மறைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. சிலர்‌ என்னைக்‌ கண்டு அழுகிறார்கள்‌. 


அப்பப்பா! நத்தை, நண்டு, பாச்சை, பல்லி - எல்லாம்‌ பெரிய பெரிய ஆகிருதி - 
இவற்றினிடையேயும்‌, இவற்றைக்‌ காட்டிலும்‌ அசுத்த வஸ்துக்களினிடையேயும்‌, நான்‌ 
கண்ட அனுபவங்களை இங்கே எழுதவும்‌ கூச்சமுண்டாகிறது. மானிடர்களே! அசுத்த 
எண்ணங்களை நீக்குங்கள்‌. அன்பினால்‌ சொல்லுகிறேன்‌. அசுசியான சிந்தனைகள்‌ 
வேண்டாம்‌ ஈசா, அனலிலே போடும்‌, என்னை அனலிலே போடும்‌. எனக்கு இந்த 
நிலை போதும்‌, போதும்‌. இனிப்‌ பாவம்‌ செய்யமாட்டேன்‌" என்று கூறி விம்மி விம்மி 
அழுதேன்‌. 


"பின்‌ பார்க்கிறேன்‌. என்னை மற்றோரிடத்தில்‌ போட்டிருந்தார்கள்‌. என்‌ மேலெல்லாம்‌ 
நோய்கள்‌ தோன்றி இருந்தன. கரிய குஷ்டம்‌, யானைக்கால்‌, பக்ஷவாதம்‌, க்ஷயம்‌, 
குன்மம்‌; ஒன்றா, இரண்டா? உடலிலே பிரியங்‌ கொண்டு அதன்‌ போஷணைக்காக 
அதர்மங்கள்‌ செய்யும்‌ மூடர்களே, உங்களை எச்சரிக்கின்றேன்‌. ஐயோ! ஏன்‌ 


கெடுகிறீர்கள்‌?" 


46 


சிறிது நேரம்‌ கழிந்தது. நெருப்புக்குள்ளே என்னைச்‌ சில பிசாசுகள்‌ கொண்டு தள்ளின. 
ஆரம்பத்தில்‌ அனல்‌ வந்தாலும்‌ பெரிதில்லை என்று எண்ணிய நான்‌ அனற்‌ குழியைக்‌ 
கண்டவுடன்‌ கால்களால்‌ உதைத்தும்‌, பல்லால்‌ கடித்தும்‌, கையால்‌ மோதியும்‌ அந்தப்‌ 


பிசாசுகளிடமிருந்து திமிறிக்கொள்ள முயன்றேன்‌. "ஐயோ! அவைகளுக்குத்‌ தான்‌ 


என்ன பலமடா? என்னை ஒவ்வொரு நெருப்புக்‌ குழியாக முறையே போட்டுப்‌ போட்டு 
எடுத்தன. மேல்‌ தபிக்கிறதே, அங்கங்களெல்லாம்‌ வேகின்றனவே. ஐயோ, வெட்டி 
வெட்டி ஆட்டிறைச்சியைத்‌ தொங்க விடுவதுபோல்‌ எனது கைகளையும்‌, கால்களையும்‌ 
தொங்கவிடுகிறார்களே என்‌ முண்டத்தைத்‌ தீப்பாறைகளில்‌ மோதுகிறார்களே, 
என்னை எவரும்‌ காப்பவர்களில்லையா? காப்பவர்களில்லையா? தபோமுனியே, வந்து 
ரக்ஷிக்கமாட்டாயா?" என்று கதறினேன்‌. மூர்ச்சை தெளிந்து கண்களை விழித்துப்‌ 
பார்த்தேன்‌. 


தபோமுனி என்‌ முகத்தை நீரால்‌ துடைத்து, என்னைத்‌ தூக்கி நிறுத்திக்‌ கொண்டு தனது 
அருள்‌ விழிகளிலே நீர்‌ பொழிய, "மகனே, இனி, நீ சுகம்‌ பெறுவாய்‌. பிராப்த கருமங்கள்‌ 
அனுபவித்தா லொழியத்‌ தீரமாட்டா. நீ கண்ட கனவுகளை எல்லாம்‌ மறந்துவிடு. முன்‌ 
சென்ற துன்பத்திற்கு இப்போது நினைத்து வருந்துதல்‌ பேதைமை. இனி, நல்லற 
வழியிலே நான்‌ உன்னைக்‌ கொண்டு சேர்க்கின்றேன்‌. 'ஜய தர்மராஜாய' என்று சொல்‌" 


என்றார்‌. 


"ஜய தர்மராஜாய" என்று வாழ்த்தினேன்‌. பின்பு பல வளைவுப்‌ பாதைகளின்‌ வழியே 
சுற்றிச்‌ சுற்றி என்னைக்‌ கொண்டு போய்‌, முனிவன்‌ தர்மராஜாவின்‌ சபையிலே 
கொண்டு சேர்த்தான்‌. பளிங்குத்‌ தளம்‌, பளிங்குச்‌ சுவர்கள்‌, பளிங்குத்‌ தூண்கள்‌, வயிரச்‌ 
சிங்காதனம்‌. அதன்‌ கீழே பொன்னாற்‌ செய்யப்பட்ட பாம்பு, புலி இவற்றின்‌ 


உருவங்கள்‌ நசுங்கிக்‌ கிடந்தன. சபா மண்டபத்திற்கு மேல்விதானம்‌ கிடையாது. 
ஆகாயமே கூரை. சூரிய கிரணங்கள்‌ நேரே தர்மராஜாவின்‌ முடிமீது வந்து 
விழுகின்றன; அவருடைய ரத்தின மகுடத்தை ஜாஜ்வல்யமாகச்‌ செய்கின்றன. 
சூர்யகுமாரனாதலால்‌, அவனையும்‌ அவன்‌ சபையிலுள்ளோரையும்‌ சூர்ய கிரணங்கள்‌ 
சுடவில்லை யென்று தெரிந்து கொண்டேன்‌. நெருப்பை நெருப்பு சுடுமா? 
தர்மராஜாவின்‌ மகுடத்துக்கு நேரே உயர ஓர்‌ அக்கினி வாள்‌ இடைவானிலே பொறிகள்‌ 
பறக்குமாறு தக தக வென்று ஒளி வீசி நிற்கின்றது. இது தர்மத்துக்கு ரரஷணை. 
தர்மத்தைப்‌ பிறர்‌ துன்பப்படுத்த வந்தால்‌ அவர்‌ தலையிலும்‌, தர்மம்‌ தானே சிறிது 


47 


தவறுமாயின்‌ அதன்‌ தலையிலும்‌ இவ்வாள்‌ விழுந்து நாசப்படுத்திவிடும்‌ என்பது 
அறிந்தேன்‌. 


தர்மராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. பால கங்காதர திலகரின்‌ முகத்துச்‌ சாயல்‌ 
கொஞ்சம்‌ தென்பட்டது. இலேசான சாயல்‌. ஆனால்‌, தர்மராஜா தாமே காலமாதலால்‌, 
காலத்தினால்‌ மனிதர்‌ முகத்தில்‌ ஏற்படுத்தப்படும்‌ சிதைவுகள்‌ அவருடைய திவ்விய 
வதனத்தில்‌ காணப்படவில்லை. பொன்‌ வர்ணமுடையதும்‌ வயிர ஸாரங்‌ கொண்டதும்‌ 
ஆகிய ஒரு அற்புத உலோகத்திலே வார்த்து, அதனுள்ளே மகா சக்தி கொண்ட உயிர்த்‌ 
திகழ்ச்சி செலுத்தப்பட்டிருக்கிறது போல விளங்கிற்று. 


இத்தனைக்கும்‌ மேலே, அருட்ஜோதி கூத்தாடுகின்றது. தர்மம்‌ இரக்கமில்லாதது என்று 
நான்‌ பல சமயங்களில்‌ நினைத்திருக்கிறேன்‌. சிங்காதனத்தைப்‌ போலவே நெஞ்சமும்‌ 
வயிரத்தால்‌ செய்யப்பட்டதாக இருக்கலாமென்று நினைத்தேன்‌. அது பிழை. தர்மம்‌ 
பக்ஷபாதமற்றது. குருட்டன்பு இல்லாதது. ஆனால்‌, அருளும்‌ விவேகமும்‌ கலந்து 


வார்க்கப்பட்ட விக்கிரகம்‌ தர்மம்‌. 


தபோமுனி என்னைக்‌ கொண்டு தர்மராஜாவின்‌ திருமுன்னே நிறுத்தினார்‌. தருமன்‌ 
முகமலர்ந்து "வருக" என்று சொல்லி, "ஓம்‌" என்று ஆசீர்வதித்தான்‌. அவன்‌ வாய்திறக்கு 
முன்பாகவே நான்‌ அவன்‌ தாளில்‌ வீழ்ந்து சாஷ்டாங்கமாக வணங்கி அவன்‌ பாத 
விரல்களைக்‌ கண்ணீரால்‌ நனைத்துவிட்டு எழுந்து நின்றேன்‌. 


தர்மன்‌ என்னை நோக்கி "உனது பாவங்களெல்லாம்‌ நீங்கிப்‌ போயின. உன்‌ 
குறைகளெல்லாம்‌ தீர்ந்து நீ பரிபூர்ணம்‌ பெறும்‌ மார்க்கத்திலே செல்வதற்குத்‌ 
தகுதியுடையவனாய்‌ விட்டாய்‌. இனி இந்திரிய விருத்திகளிலே உன்‌ மனம்‌ 
செல்லமாட்டாது. அற்பப்‌ பொருள்களிலே ஆசை வைக்கமாட்டாய்‌. ஆணவத்திலே 
அடங்கி நிற்க மாட்டாய்‌. மனம்‌ உன்‌ வசப்பட்டு நீ சொன்னபடி யெல்லாம்‌ கேட்கும்‌. 
தபோமுனி நீ விரும்பியதையெல்லாம்‌ காட்டுவான்‌. உனக்கு மங்கள முண்டாகுக!" 


என்றான்‌. அவனை மறுபடியும்‌ வணங்கி விடை பெற்றுக்கொண்டேன்‌. 


அடர்ந்ததோர்‌ காட்டிற்கு என்னை முனி அழைத்துச்‌ சென்றான்‌. அதனருகே 
ஏறக்குறைய இருபது சிறிய கூரை வீடுகளுள்ள ஒரு கிராமம்‌. ஒவ்வொரு கூரை 
வீட்டையும்‌ சூழ்ந்து ஒரு தோட்டம்‌. வீடுகள்‌ நெருக்கமாகச்‌ சேர்ந்திருக்கவில்லை. 


விஸ்தாரமான இடைகள்‌ விட்டுக்‌ கட்டப்பட்டிருந்தன. வனப்பு, சுத்தம்‌, 


வணங்குதற்குரிய எளிமை என்னும்‌ இம்‌ மூன்று குணங்களுக்கும்‌ ஒவ்வொரு வீடும்‌ 


48 


இலக்கியமாக விளங்கிற்று. அசுசியான தோற்றமேனும்‌, நாற்றமேனும்‌, அங்கு தேடித்‌ 
தேடிப்‌ பார்த்தாலும்‌ கிடையாது. அவ்வனத்திலும்‌ அதி சுத்தமாயிருந்த வீட்டிற்குள்‌ 
நானும்‌ முனிவனும்‌ சென்றோம்‌. அங்கே ஒரு பிராமணன்‌ விசாலமான தோள்களும்‌, 
ஞானச்‌ சுடர்‌ விடும்‌ முகமும்‌, பரந்த கண்களும்‌, வெளுத்து நீண்ட தாடியும்‌ 
உடையவனாக வீற்றிருந்தான்‌. 


அவனுக்‌ கெதிரே ஐந்தாறு சிஷ்யர்கள்‌ சுவடிகள்‌ கையிலே வைத்துக்கொண்டு பாடங்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நானும்‌ தபோமுனியும்‌ போனவுடன்‌ எங்களுக்கு 


வழக்கப்படி உபசாரங்கள்‌ கூறி உட்கார வைத்து விட்டு, மாணாக்கர்களை நோக்கி: - 


"மக்களே, இன்றைக்குப்‌ பாடம்‌ போதும்‌, போய்‌ வாருங்கள்‌" என்றான்‌. 


நான்‌ "பாடம்‌ நடத்துங்கள்‌. நாங்கள்‌ இடையூறாக வந்ததைக்‌ கருதவேண்டாம்‌" 
என்றேன்‌. அதற்குப்‌ பிராமணர்‌ "அதனால்‌ பாதகமில்லை. ஏற்கெனவே பாடத்தை 
முடிக்கும்‌ நேரமாய்விட்டது. அதற்கேற்ப நீங்களும்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌. உங்கள்‌ 
வரவினால்‌ பாடத்திற்கு விக்கினமில்லை. இந்த உலகத்தில்‌ அவரவர்‌ தர்ம சேவைக்கு 


விக்கினங்கள்‌ ஏற்படமாட்டா" என்று கூறினான்‌. 
தபோமுனி அந்த உபாத்தியாயரை நோக்கி, "கண்வாசாரியாரே, இவர்கள்‌ என்ன 
பாடம்‌ படித்துக்கொண்டிருந்தார்கள்‌?" என்று கேட்டான்‌. அதற்குக்‌ கண்வர்‌ "இவர்கள்‌ 


கணிதசாஸ்திரம்‌ படிக்கிறார்கள்‌" என்றார்‌. 


தபோமுனி : - "முன்‌ நான்‌ வரும்போது சிற்ப சாஸ்திரம்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தீர்களே?" 


கண்வர்‌ :- "ஆம்‌, அவர்கள்‌ தொழிலாளிகள்‌. இப்போது இருந்தவர்கள்‌ பிரம, க்ஷத்திரிய 


என்னும்‌ இரண்டு வகுப்புகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌." 


"சர்வ சாஸ்திரங்களின்‌ கடல்‌" என்று நான்‌ வாய்க்குள்ளே சொல்லிக்‌ கொண்டேன்‌. 


அதுகேட்ட கண்வர்‌ :- "அப்படி யொன்றுமில்லை. எனக்கு வேதாந்த சாஸ்திரம்‌, தர்ம 


சாஸ்திரம்‌ இவற்றைத்‌ தவிரச்‌ சிற்பம்‌, கணிதம்‌ என்ற இரண்டுதான்‌ தெரியும்‌. வந்து 


49 


கேட்கும்‌ மாணாக்கர்களுக்குத்‌ தெரிந்ததைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறேன்‌. அது எனது 


தர்மம்‌” என்றார்‌. 


இவ்வளவு நேரத்தின்‌ பிறகு தபோமுனி கண்வாசாரியாரிடம்‌ என்னைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
"இவருக்குப்‌ பிராமண தர்மத்தைக்‌ காட்டவேண்டு மென்பதாகத்‌ தங்களிடம்‌ அழைத்து 
வந்திருக்கிறேன்‌" என்றார்‌. கண்வர்‌ புன்னகைசெய்து, "ஆகா! சர்வ தர்மங்களுக்கும்‌ 
தாமே மூலஸ்தானமா யிருக்கும்போது, என்னை ஒரு பொருளாகக்‌ கருதி வந்தது 
வியப்பே. தமது கட்டளைக்‌ கிணங்கி அவர்‌ கேட்பதெல்லாம்‌ கூறும்‌ கடமையைச்‌ 
சிரமேற்கொண்டிருக்கிறேன்‌" என்றனர்‌. எனக்குத்‌ தொடக்க முதலாகவே இருந்த 
ஆவலை எவ்வாறோ அடக்கி வைத்துக்கொண்டிருந்தேன்‌. இப்போது அவர்‌ 


சொல்லைக்‌ கேட்டு மகிழ்ச்சியடைந்தவனாய்‌, அவ்வாசாரியனிடம்‌ நியாயஸ்தலத்திலே 


சாக்ஷியிடம்‌ கேட்பது போல்‌ - ஆனால்‌ வணக்கம்‌, பக்தி, சிரத்தை, இவற்றுடன்‌ - 
கேள்விகள்‌ சோனாமாரியாகப்‌ பொழிந்தேன்‌. அவரும்‌ சலிப்பில்லாமல்‌, ஐயந்திரிபற 


மறுமொழிகள்‌ சுருங்கச்சொல்லி விளங்க வைத்துக்‌ கொண்டு வந்தார்‌. 


சில கேள்விகளையும்‌ உத்தரங்களையும்‌ இங்கே குறிப்பிடுகின்றேன்‌. 


கேள்வி : - "ஸ்வாமி. ஒருவன்‌ பிறக்கும்‌ போதே பிராமணனாகப்‌ பிறக்கிறானா? 


அல்லது பயிற்சியால்‌ பிராமணனாகிறானா?" 


உத்தரம்‌ : - "பிறக்கும்போது மனிதர்களெல்லாம்‌ மிருகங்களாகப்‌ பிறக்கிறார்கள்‌. 
பயிற்சியினாலும்‌ குண கர்மங்களினாலும்‌ வெவ்வேறு வர்ணத்தினராகின்றார்கள்‌. 
"சாதுர்‌ வர்ண்யம்‌ மயா ஸ்ருஷ்டம்‌ குணகர்ம விபாகச:" என்று பகவான்‌ சொல்லி 


யிருக்கிறார்‌." 


கேள்வி :- "ஸ்வாமி, இந்த விதி அனுபவத்தில்‌ இருக்கிறதா?" 


உத்தரம்‌ :- "ஆம்‌, எனது பிதா க்ஷத்திரியர்‌; நான்‌ பிராமணன்‌; என்‌ மக்கள்‌ பன்னிரண்டு 
பேரில்‌ ஒருவனை மட்டுமே பிராமண காரியங்களுக்குத்‌ தெரிந்தெடுத்திருக்கிறேன்‌. 
மற்றவர்களையெல்லாம்‌ பிரம்ம, க்ஷத்திரிய, வைசிய என்ற மூன்று வர்ணங்களின்‌ 
காரியங்களுக்கு அவரவர்களின்‌ தகுதி, சுபாவம்‌ முதலியவற்றைக்‌ கருதி, உரியவாறு 
பயிலும்படி செய்திருக்கிறேன்‌." 


50 


கேள்வி :- "மண்ணுலகத்திலே பாரததேசத்தில்தான்‌ வர்ணா சிரம பேதங்கள்‌ 


இருக்கின்றன. அங்கே தாம்‌ சொல்வது போல நடக்கவில்லையே?" 


உத்தரம்‌ :- "பாரத தேசத்தில்தான்‌ வர்ணாசிரம பேதங்களிருப்பதாகச்‌ சொல்வது பிழை. 
சகல தேசங்களிலும்‌ உண்டு. ஆனால்‌ பாரத தேசத்தில்தான்‌ வர்ணாசிரம நெறி 
சீர்கெட்டு போயிருக்கின்றது. பூர்வத்திலே பாரத தேசத்தில்‌ வர்ணாசிரம நெறி நான்‌ 
சொல்வது போலத்தான்‌ இருந்தது. அதற்கு அந்‌ நாட்டிலுள்ள வேதங்கள்‌, 
உபநிஷத்துக்கள்‌. புராணங்கள்‌, இதிஹாஸங்கள்‌ முதலிய சகல நூல்களும்‌ சாக்ஷி. 
இப்போது பாரத நாட்டைத்‌ தவிர மற்றெல்லா நாடுகளிலும்‌ பகவான்‌ சொல்லிய 
முறைதான்‌ நடைபெற்று வருகிறது. பாரத நாட்டில்‌ அம்முறை தவறி விட்டது. அது 
பற்றியே, அந்நாட்டினர்‌, வறுமை, நோய்‌, அடிமைத்‌ தனம்‌ என்ற இழிவுகளிலே 
வீழ்ந்திருக்கிறார்கள்‌." 


கேள்வி: - "பிராமண தர்மங்களை எனக்குப்‌ போதனை செய்ய வேண்டும்‌." 


உத்தரம்‌: - "சங்கிரகமாகச்‌ சொல்லுகிறேன்‌. பிராமண வர்ணத்தார்‌ ஒரு ஜன சமூகத்தின்‌ 
அறிவுச்‌ செல்வத்திற்குக்‌ காவலாளிகள்‌; அறிவுப்‌ பயிருக்கு உழவர்கள்‌. அவரவர்‌ 
தத்தம்மால்‌ இயன்ற சாஸ்திரங்களைப்‌ படித்து வைத்துக்‌ கொண்டு அவற்றை 
வெவ்வேறு வர்ணத்தாருக்கு உரிமை நோக்கிக்‌ கற்பிக்க வேண்டும்‌. அவ்வாறு 
கற்பிப்பதற்கு, தமது உணவு மட்டிற்கு மேற்பட்ட எவ்விதமான கிரயமும்‌ 
வாங்கலாகாது. 'எவன்‌ வீட்டில்‌ மறுநாள்‌ ஆகாரத்திற்கு இன்றே நெல்‌ சேர்த்து 
வைக்கப்பட்டிருக்கிறதோ அவன்‌ பிராமணன்‌ ஆகமாட்டான்‌' என்று யாக்ஞ வல்கியர்‌ 
சொல்கிறார்‌. 

"ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம்‌ அறிவின்மையே காரண 
மாதலாலும்‌, அந்த அறிவின்மை ஏற்படாமற்‌ பாதுகாப்பதே பிராமணன்‌ கடமை 
யாதலாலும்‌ பிராமணர்களே பொறுப்பாளிகளாவார்கள்‌. ஜனங்களுக்குள்‌ சூத்திர தர்மம்‌ 


குறைந்து போனால்‌, அப்போது பிராமணர்‌ 


சூத்திர தர்ம போதனையே முதல்‌ தொழிலாகக்‌ கொண்டு நாட்டில்‌ உண்மையான 


சூத்திரர்களை அதிகப்படுத்த வேண்டும்‌. வைசிய தர்மம்‌ குறைந்தால்‌, அறிவு 


51 


வகுப்பினர்‌ தாம்‌ வைசிய நூல்‌ கற்பதும்‌ கற்பிப்பதுமே முதற்‌ கடமையாகக்‌ கொண்டு, 
கையில்‌ அகப்பட்டவர்களையெல்லாம்‌ மெய்யான வைசியராக்கி விடுவார்கள்‌. 
க்ஷத்திரிய தர்மங்திற்கும்‌, பிராமண தர்மத்திற்கும்‌ ஊனம்‌ வர இடங்கொடுக்கவே 
கூடாது. க்ஷத்திரிய பிராமண தர்மங்களுக்கு ஊனம்‌ நேரிடுமாயின்‌ ஜன சமூகம்‌ 
முழுவதுமே க்ஷீணமடைந்து போய்விடும்‌. 


"அப்படி ஏதேனும்‌ மகா விபத்து நேரிடக்கூடிய தருணத்தில்‌, அவரவர்‌ தத்தம்‌ 
தர்மங்களை மட்டுமே கருதி நிற்போம்‌, மற்றவர்‌ தர்மங்களை நாமேன்‌ கருதவேண்டும்‌' 
என்று சும்மா இருத்தல்‌ கூடாது. வீடு தீப்பற்றி எரியும்போது, தகப்பன்‌ தன்‌ 
காரியஸ்தலத்திற்கும்‌, மகன்‌ பள்ளிக்கூடத்திற்கும்‌, பெண்கள்‌ பூஞ்சோலைக்கும்‌, தாய்‌ 
கோயிலுக்கும்‌, வேலைக்காரன்‌ காய்‌ கிழங்குகள்‌ வாங்கும்‌ பொருட்டுக்‌ கடைக்கும்‌, 
பரிசாரகன்‌ சமையலுக்காகத்‌ தண்ணீருக்கும்‌, உல்லாசமாகப்‌ புறப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கலாமா? நெருப்பை அவிக்க முயல வேண்டியது எல்லோருக்கும்‌ கடமை. 


காரியஸ்தலத்திற்குப்‌ போவதைப்‌ பற்றிப்‌ பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌; 


கோயில்களையும்‌, பள்ளிக்கூடங்களையும்‌ கள்வன்‌ கொண்டுபோய்‌ விடமாட்டான்‌; 
மறுநாள்‌ கவனித்துக்‌ கொள்ளலாம்‌. விளையாட்டுக்குப்‌ பூக்கொய்து வருதல்‌ 
பெரிதன்று; காய்கிழங்குகள்‌ பெரிதில்லை; சமையல்‌ பெரிதில்லை. வீட்டிலே 
பற்றியிருக்கும்‌ நெருப்பை அவிப்பது தான்‌ பெரிது. அதற்குத்தான்‌ எல்லோரும்‌ பாடுபட 
வேண்டும்‌. கலியிலே வர்ண வேறுபாடுகள்‌ பொய்‌; வெறும்‌ ஏமாற்று. பாரத நாட்டைப்‌ 
பி நீர்‌ கேட்டீர்‌, பாரத நாட்டில்‌ இப்போது கலி யுகம்‌. ஆனால்‌, இன்னும்‌ இரண்டு 
மூன்று தலைமுறைகளில்‌ கலியுகம்‌ நீங்கிக்‌ கிருதயுகம்‌ பிறக்கப்போகின்றது. அப்போது 
அந்த நாட்டிலே உண்மையான வர்ணாசிரம பேதங்கள்‌ ஏற்பட்டு விளங்கும்‌. 


இப்போதிருக்கும்‌ வஞ்சனைப்‌ பேதங்கள்‌ நீங்கிவிடும்‌. 


"பாரமார்த்திகத்திலே பிரம்மஞான முடையவனே பிராமணன்‌ என்ற பெயருக்குத்‌ 
தகுதியுடையவனாவான்‌. 'வஜ்ரஸூசிகை' என்ற உபநிஷத்திலே இதை நேர்த்தியாக 
எடுத்து விளக்கியிருக்கின்றார்‌. ஆனாலும்‌, விவகாரத்திலே உலகத்தாருக்கு 
அறிவுப்பயிற்சி கொடுக்கும்‌ வகுப்பினர்‌ பிராமணராவார்கள்‌. சகலவிதமான 
நூல்களிலும்‌ பயிற்சி கொண்டிருத்தல்‌, அதனை உலகத்தாருக்குப்‌ போதனை செய்து, 
உலகத்துத்‌ தொழில்களெல்லாம்‌ இனிது நடப்பதற்கு ஆதரவாயிருத்தல்‌, லெளகிகப்‌ 


52 


பெருமைகளிலே ஆசையில்லாமை - இவையே சுருங்கச்‌ சொல்லுமிடத்துப்‌ பிராமண 
தர்மத்தின்‌ சாராம்சங்களாகும்‌" என்று முடித்தார்‌. 


பேசி முடிந்தவுடன்‌ திடீரென்று எழுந்து வெளியே போனார்‌. உடனே திரும்பி 
எங்களிடம்‌ வந்து சந்தியா தியானத்திற்கு நேரமாய்‌ விட்டதென்று தெரிவித்தார்‌. 
மூவரும்‌ எழுந்து, கிராமத்திற்கு வெளியே சிறிது தூரத்துக்கு அப்பால்‌ மாஞ்சோலையை 
யடுத்துள்ள ஆற்றங்கரைக்குச்‌ சென்றோம்‌. சூர்ய கோளம்‌ மேற்றிசை வானத்திலே பாதி 
மறைந்திருந்தது. மேகங்கள்‌ எல்லாம்‌ நெருப்புத்‌ தீவுகள்‌ போலத்‌ தோன்றின. பிரகிருதி 
தேவி அற்புதமான அழகுடன்‌ விளங்கினள்‌. அத்தருணத்தில்‌ ஸ்நாநம்‌ முடித்துத்‌ 
தனித்தனியாகத்‌ தூரத்தில்‌ உட்கார்ந்து கொண்டு முனிவர்கள்‌ இருவரும்‌ பிரம்மத்‌ 
தியானத்திலே அமர்ந்திருந்தனர்‌. நான்‌ "ஓம்‌" என்று ஜெபித்து சாந்தி தேவியை 


வரிக்கலாயினேன்‌. 


ஜபதபங்கள்‌ முடித்துக்‌ கொண்டு மறுபடியும்‌ கண்வ முனிவரின்‌ வீட்டிற்கு வந்தோம்‌. 
அங்கு நானும்‌ தபோ முனிவரும்‌ அவரிடம்‌ விடைபெற்றுக்‌ கொள்ள விரும்பிச்‌ சில 
வார்த்தைகள்‌ சொன்னோம்‌. அதற்குக்‌ கண்வர்‌, "இராப்‌ பொழுதாய்விட்டது. தாம்‌ 
இருவரும்‌ இன்றிரவை எனது சிறு குடிலிலேயே கழித்துக்‌ கொண்டு போக வேண்டும்‌" 


என்றார்‌. 


'எனக்கு உடனே, "மறுநாள்‌ காலை ஆகாரத்திற்கு வீட்டிலே நெல்‌ வைத்திருப்பவன்‌ 
பிராமணனாக மாட்டான்‌" என்று சொல்லிய வசனம்‌ ஞாபகத்திற்கு வந்தது. ஆதலால்‌ 
அவர்‌ மிகவும்‌ எளியவராயிருப்பாரென்பது கருதி "வேண்டியதில்லை. நாங்கள்‌ சென்று 
வருகிறோம்‌, தயவுசெய்து மன்னிக்க வேண்டும்‌" என்றேன்‌. 


கண்வமுனிக்கு எனது ஹிருதயம்‌ தெரிந்து விட்டது. 


"சகோதரா, தர்மமுள்ள இடத்தில்‌ வறுமை கிடையாது. நீர்‌ அதைப்பற்றி யோசிக்க 
வேண்டாம்‌. தயவுசெய்து இவ்விரவு தங்கியே போகவேண்டும்‌" என்றார்‌. 


எனக்கு வெட்கம்‌ பொறுக்க முடியவில்லை. தலைகுனிந்து விட்டேன்‌. முனிவர்கள்‌ 
இருவரும்‌ புன்னகை செய்தார்கள்‌. பின்பு, இராப்பொழுதை அங்கேயே கழிப்பதாகத்‌ 


தீர்மானம்‌ செய்து கொண்டோம்‌. 


53 


கண்வர்‌ வீட்டு நடையிலே ஓர்‌ பாயின்மீது உட்கார்ந்திருந்தபோது, கந்தர்வ லோகத்தில்‌ 
சுகந்த மாளிகையின்‌ மாடத்திலே பர்வத குமாரியுடன்‌ பஞ்சணைமீது உட்கார்ந்திருந்த 
பொழுதைக்‌ காட்டிலும்‌, என்‌ மனதில்‌ அதிக சாந்தி ஏற்பட்டு விளங்கிற்று. கண்வரும்‌ 
தபோ முனிவரும்‌ வேதாந்த விசாரணை செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. தபோமுனிவர்‌ 
விவகாரத்தின்‌ நடுவிலே சில அருமையான விஷயங்கள்‌ சொல்லினர்‌. அப்போது 
கண்வருடைய பத்தினியும்‌ வந்து உட்கார்ந்து கொண்டு சிரவணம்‌ செய்தாள்‌. 


கண்வருடைய பத்தினியை நோக்கும்போது, வேதங்களிலே படித்திருக்கும்‌ மைத்ரேயி 
முதலிய ஸ்திரீகளின்‌ சித்திரம்‌ மனவிழியிலே எழுந்தது. கற்பு, தெளிவு, அடக்கம்‌, 
அறிவு, தயை என்ற குணங்கள்‌ அனைத்தும்‌ அந்த தேவியைச்‌ சூழ்ந்து விளையாடிக்‌ 
கொண்டிருந்தன. முனிவர்களின்‌ ஜீவகளை சம்பாஷணை ரஸத்தால்‌ இயக்கத்தில்‌ 
விளங்குவதும்‌, தேவியின்‌ ஜீவகளை அடக்கத்தில்‌ ஒளிர்வதும்‌, ஒப்பு நோக்கும்போது 
மிக நான்றாயிருந்தது. சிறிது நேரத்திற்கு அப்பால்‌ கண்வரின்‌ குமாரன்‌ வந்து தாயின்‌ 
பக்கத்திலே உட்கார்ந்தான்‌. ஆ! இந்த வாலிபனைத்‌ தவவேடத்திலே கண்டபோது என்‌ 
மனம்‌ பொறுக்கவில்லை. இவனை ராஜ குமாரனாக அமுத விழிகொண்ட 
மாதர்களோடு கொஞ்சிக்கொண்டிருக்கப்‌ பார்க்க வேண்டும்‌. இவனைச்‌ 
சேனாதிபதியாக வாலிப வீரர்கள்‌ சேர்ந்திருக்கும்‌ சைன்ய முகத்திலே பார்க்க 
வேண்டும்‌. கிரக கணங்களை அழைத்துக்‌ கொண்டு பால சூரியன்‌ முன்வருவதைப்‌ 
போலிருக்கும்‌ இவனுக்கா மரவுரி? இவனுக்கா வெறும்‌ தானியமும்‌, காய்‌ கனிகளும்‌ 
சேர்ந்த உணவு? இவனுக்கா சுனை நீர்ப்பானம்‌? இவனுக்கா இடைவிடாத ஏட்டுக்‌ 
கவலை, கடபட விவகாரம்‌? முனிவர்‌ பன்னிரண்டு குமாரர்களிலே தவத்திற்கென்று 
இவனைத்‌ தெரிந்தெடுத்தது பிழையென்று என்‌ சிந்தைக்குப்‌ புலப்பட்டது. நான்‌ இப்படி 
யோசனை செய்து கொண்டிருக்கும்போதே முனிவர்களின்‌ வேதாந்த தர்க்கம்‌ 
முடிந்துவிட்டது. தபோமுனி என்‌ சிந்தையை விழியால்‌ நேருக்கு நேராகப்‌ பார்த்தவர்‌ 
போன்று, "இத்தனை ராஜ லக்ஷணம்‌ வாய்ந்த குமாரனைத்‌ தாம்‌ பிராமண தர்மத்திற்கு 
எடுத்துக்‌ கொண்டு, மற்றப்‌ பிள்ளைகளை யெல்லாம்‌ வெளியே அனுப்பி விட்டமைக்கு 


முகாந்தரம்‌ தெரிவிக்க வேண்டும்‌" என்று கண்வரிடம்‌ கேட்டார்‌. 


கண்வர்‌ மகனை நோக்கிக்‌ "குழந்தாய்‌, இன்றைக்கு சோதிஷத்திலே - அதாவது, 
வானத்து கிரக நக்ஷத்திரங்களை அளக்கும்‌ கணித நூல்‌. எருமை மாடு 
கெட்டுப்போனால்‌, வழிசொல்லப்‌ படிக்கும்‌ பல நாலன்று - தரிசனாப்பியாஸம்‌ 
(பார்த்துப்‌ பழகல்‌) செய்ய வேண்டிய தினமாயிற்றே. நீ தனியே போயிருந்து நக்ஷத்திர 
ஸ்தானங்களைச்‌ சரியாகத்‌ தெரிந்துகொண்டு வா" என்று சொல்லி அனுப்பிவிட்டார்‌. 


54 


மகனைப்‌ பற்றிப்‌ புகழ்ச்சியாகச்‌ சில வார்த்தைகள்‌ சொல்ல நேரிடுமாதலால்‌, அவற்றை 
அவன்‌ காதில்‌ விழும்படி சொல்ல முனிவருக்கு விருப்பமில்லை. குமாரன்‌ வெளியே 
சென்றான்‌. பின்பு முனிவர்‌ பின்வருமாறு சொல்லலாயினர்‌:- 

"அதர்மத்தைக்‌ கொல்வதைக்‌ காட்டிலும்‌, அஞ்ஞானத்தைக்‌ கொல்வதற்கு அதிக 
வீரத்தன்மை வேண்டும்‌. ஜனங்களுக்கு சரீர சம்பந்தமான இன்மைகளைத்‌ தவிர்த்து 
ரக்ஷிப்பது சூத்திர, வைசியர்கள்‌ கடமை. தர்மத்தை க்ஷத்திரியன்‌ ரக்ஷிக்கிறான்‌. நான்‌ 
முன்பு சொல்லியபடி, ஞானத்தைப்‌ பிராமணன்‌ சம்ரக்ஷணை செய்கிறான்‌. 
பிராமணனுக்கு அளவற்ற வீர்யம்‌ வேண்டும்‌. அளவற்ற தேஜஸ்‌ வேண்டும்‌. அளவற்ற 
திடமும்‌ பராக்கிரமமும்‌ வேண்டும்‌. அஞ்ஞானத்தின்‌ படைகள்‌ எண்ணற்றன. அஞ்ஞான 
ஊற்று வற்ற வற்றத்‌ தொலையாது. அஞ்ஞான விருக்ஷத்தின்‌ வேர்‌ ஆதிசேஷன்‌ 
முடிவரையிலே உண்டு. அப்படைகளை வெல்வதும்‌, அவ்வூற்றை வற்றடிப்பதும்‌, அந்த 


விஷமரத்தை வேரறுப்பதும்‌, சாமான்யமான காரியமன்று. 


"மகாபாரதப்‌ போரிலே, பார்த்தனைவிடக்‌ கிருஷ்ணனுக்கு வேலை அதிகம்‌. 
கிருஷ்ணனுக்கு எவ்வளவு வேலையுண்டோ, அவ்வளவு, வேலை வேதவியாசருக்கு 
முண்டு." 


நானாவிதமான விஷயங்களைப்பற்றி சம்பாஷணை செய்துவிட்டு, இலேசான 


ஆகாரமுண்டு, பின்‌ நித்திரைக்குப்‌ போய்விட்டோம்‌. மறுநாள்‌ காலையில்‌ எழுந்து 


தபோமுனிவரும்‌ நானும்‌ நித்யானுஷ்டானங்கள்‌ முடித்துக்‌ கொண்டு, சத்தியராமன்‌ 
என்ற க்ஷத்ரிய வீரனுடைய மாளிகைக்குச்‌ சென்றோம்‌. தபோ முனிவர்‌ வரவைக்‌ 
கேட்டவுடனே, சத்தியராமன்‌ எதிர்கொண்டு வந்து, உபசாரங்கள்‌ பேசி ஓர்‌ 
மண்டபத்திற்கு அழைத்துப்‌ போய்‌, எங்களை ஆசனங்களிலே அமர்வித்துத்‌ தானும்‌ 
வீற்றிருந்தான்‌. முனிவர்‌ மெல்ல என்‌ கதையைத்‌ தொடங்கினார்‌. ன்‌ தனது 
வீரத்தோள்கள்‌ குலுங்க நகைத்துப்‌ பின்‌, "நான்‌ காவலாளி, எனக்குச்‌ சாதுரியமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ ஒரு விஷயத்தை எடுத்து உபதேசிக்கும்‌ திறமை கிடையாது. மேலும்‌ 
தருமராஜனுடைய சேனைத்‌ தலைவர்களில்‌ என்னிலும்‌ க்ஷத்திரிய குணங்களிலே 
சிறந்தோர்‌ பலர்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்களை யெல்லாம்‌ விட்டுத்‌ தரும 
திருஷ்டாந்தமாக அடியேனைத்‌ தெரிந்து கொண்டதை, நான்‌ பாக்கியமாகக்‌ 


55 


கருதுகின்றேனாயினும்‌,எனது தகுதியின்மையைப்‌ பற்றிய உணர்ச்சி என்‌ மனதிலிருந்து 


மாறவில்லை" என்றான்‌. 


பின்பு, என்னை நோக்கி, "தாம்‌ கேள்விகள்‌ கேட்டால்‌ என்னால்‌ இயன்றமட்டும்‌ 


மறுமொழிகள்‌ சொல்லி சந்தேக நிவர்த்தி செய்யக்‌ காத்திருக்கிறேன்‌" என்று கூறினான்‌. 


"க்ஷத்திரியனுக்குரிய கடமைகளிலே, முதற்பட்டதும்‌, மற்றக்‌ கடமைகளுக்கெல்லாம்‌ 
ஆதாரமுமாகிய மூலதர்மம்‌ யாது? அதை எனக்குத்‌ தெளிவுறக்‌ கூறவேண்டும்‌" 


என்றேன்‌. 


முன்னே வீற்றிருந்த வீரனுடைய சிங்க முகத்திலே ஒளி வீசிற்று. கண்கள்‌ அறிவுப்‌ 
பொருளை உமிழ்வன போலத்‌ தோன்றின. உடல்‌ முழுவதிலும்‌ ஒரு புதிய திகழ்ச்சியும்‌, 


பூரிப்பும்‌ கண்டேன்‌. 


பரவசமடைந்து குரு சொல்லும்‌ வசனங்களை அநுபவ நிலையிலிருக்கும்‌ சீடன்‌ 
கேட்பதுபோல அடங்காத தாகத்துடன்‌ கேட்கலாயினேன்‌. 


"மித்திரா, க்ஷத்திரியனுடைய கடமைகள்‌ பலவற்றிற்கும்‌ எது தாய்‌ என்று கேட்டாய்‌. 
க்ஷத்திரியனுடைய முயற்சிகளுக்கெல்லாம்‌ அடியிலுள்ள ஊற்றெது வென்று 
வினவினாய்‌. அதனைச்‌ சொல்லுகிறேன்‌, கேள்‌. அது போர்‌! போர்தான்‌ 
க்ஷத்திரியனுடைய முதல்‌ தருமம்‌. போர்தான்‌ உண்மையான க்ஷத்திரியனுக்கு மூச்சு. 
போரே அவனுடைய உயிர்‌. எந்த க்ஷணத்திலே போரை நிறுத்துகின்றானோ, அந்தக்‌ 
கணத்திலே க்ஷத்திரியன்‌ பேடியாய்‌ விடுகிறான்‌. பின்பு அவன்‌ மரம்‌, அவன்‌ பிரேதம்‌, 
அவன்‌ பொய்‌, அவன்‌ பேசுதற்கரிய இகழ்ச்சியாக முடிக்கின்றான்‌. மித்திரா, நான்‌ 
உனக்கு வேதாந்த சாஸ்திரம்‌ சொல்லக்கூடியவனன்று. அதர்மம்‌ ஆதியிலே எப்படி 
உண்டாயிற்றென்பதை நமது முனிவர்‌ போன்ற ஞானிகளிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொள்‌. 
ஆனால்‌, ஒரு செய்தி மட்டும்‌ நான்‌ அறிவேன்‌. அதர்மம்‌ எப்போதும்‌ நமது முன்னே 
நிற்கின்றது. எதன்‌ பொருட்டு நிற்கின்றது? உன்‌ கையால்‌ கொலையுண்டு சாகும்‌ 
பொருட்டாக. அது என்ன சொல்லுகிறது? 'அப்பா, உன்‌ கையிலேயுள்ள கோடரியை 
என்‌ தலையிலே அடித்து என்‌ தலையை இரண்டு கூறாகப்‌ பிளந்து விடு' என்று 
சொல்லுகிறது. 


56 


"அதர்மங்கள்‌ ரக்த பீஜமுடையவை. கொல்லக்கொல்ல மேன்மேலும்‌ பிறந்துகொண்டே 
யிருக்கும்‌. க்ஷ்த்திரியனுடைய கடமை யாதென்றால்‌ அவற்றைத்‌ தன்‌ உயிருள்ளவரை 
வெட்டித்‌ தள்ளிக்கொண்டே யிருக்க வேண்டும்‌. நாள்தோறும்‌ சூர்யன்‌ இருளைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றித்‌ துரத்திக்‌ கொலை செய்துகொண்டு வருகிறான்‌. சூரியனே முதலாவது 
க்ஷத்திரியன்‌. எங்கள்‌ குலத்துக்குப்‌ பிதா மகன்‌. 

"அதர்ம நாசத்திற்காகப்‌ போர்‌ செய்துகொண்டே யிருப்பதுதான்‌ க்ஷத்திரிய 
தருமமென்று சொன்னேன்‌. அத்தொழிலுக்கு உரிய பயிற்சியும்‌ சாதனங்களும்‌ கைக்‌ 
கொள்ளுதல்‌ அவசியமென்று கூறுதல்‌ மிகையாம்‌" என்று முடித்தான்‌. 


நித்தியமாக இருக்கும்‌ அதர்மங்களை நாம்‌ அடிக்கடி கொல்வதில்தான்‌ என்ன 
பிரயோஜனம்‌ என்றெண்ணித்‌ திகைக்கலானேன்‌. அந்தக்‌ கேள்வியை சத்தியராமனிடம்‌ 
கேட்டதற்கு அவன்‌ சிறிதேனும்‌ மயங்குதலின்றிப்‌ பின்‌ வருமாறு உத்தரமளித்தான்‌. 


"தமோகுணம்‌ கேட்கின்ற கேள்வி! மித்திரா, கர்மம்‌ (தொழில்‌) செய்யாமல்‌ மனிதன்‌ 


அரை க்ஷணமேனும்‌ இருக்க முடியாது. நீ விரும்பினாலும்‌, விரும்பாவிட்டாலும்‌ 
தொழில்‌ செய்துகொண்டே யிருக்கவேண்டும்‌ என்பது விதி. அந்தக்‌ கர்மத்தைக்‌ 


கடலலைப்பட்ட துரும்புபோலச்‌ செய்யாமல்‌, சூர்யனை போலச்‌ செய்வது 
பெருமையல்லவா? சாதாரண சரீர சுகங்களைப்‌ பற்றிய காரியங்களிலே கூட மனிதன்‌ 
இவ்வித யோசனை செய்வதில்லை. ஓயாமல்‌ அழுக்காகும்‌ உடலை நித்தியம்‌ ஏன்‌ 
தண்ணீரால்‌ கழுவ வேண்டும்‌? கழுவக்‌ கழுவ அதுதான்‌ மேன்மேலும்‌ அசுத்தப்‌ 
பட்டுக்கொண்டு வருகிறதே, என்று யோசித்து எவனேனும்‌ ஸ்நாநம்‌ இல்லாமல்‌ 
இருக்கிறானா? கணத்திலே தோன்றி அழியும்‌ உடலுக்குச்‌ செய்யும்‌ உபசாரம்‌ 
நிரந்தரமாகிய தர்மத்துக்குச்‌ செய்யலாகாதா? 


"மேலும்‌, அதர்மம்‌ தர்மத்திற்கு உணவு. ஆதலால்‌ தர்மம்‌ இருக்கும்வரை அதுவும்‌ 
இருந்தே தீரும்‌. இது நியாயமே. அதர்மம்‌ முற்றிலும்‌ இறந்து சூன்யமாய்ப்‌ 
போய்விடுமானால்‌, பின்பு தர்மம்‌ உண்ண உணவில்லாமல்‌ தானும்‌ மடிந்துவிடும்‌" 


என்றான்‌. 


தர்ம லோகத்தில்‌ எனக்கு நெடுங்காலம்‌ வசிக்கும்‌ பாக்கியமில்லை. க்ஷத்திரிய 
வீரனுடைய வீட்டைவிட்டு வெளியேறிய பிறகு பலவிடங்களுக்கு என்னைத்‌ தபோ 


57 


முனிவர்‌ கொண்டு சென்றார்‌. அதன்‌ பிறகு ஜீரணமாகாத ஓர்‌ உணவு 
நெடுநேரத்திற்கப்பால்‌ வயிற்று வலியுண்டாக்குவது போல, எனது புண்ணியத்தால்‌ 
எரிக்கப்படாத ஓர்‌ கர்மம்‌ ஏதோ ஓர்‌ மூலையினின்று வெளிப்பட்டு என்‌ உள்ளத்திலே 
தர்ம சாதனைக்கு விரோதமாகிய ஓர்‌ விருப்பத்தைக்‌ கொண்டு நுழைந்தது. 
தபோமுனிவர்‌ எனக்குப்‌ பல தார்மிகப்‌ புதுமைகளைக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கும்போதே 
அவ்விருப்பம்‌ மீட்டுமீட்டும்‌ எனது ஹிருதயத்தில்‌ கிளைத்துக்‌ கொண்டிருந்தது. 


சில தினங்களுக்கப்பால்‌, ஒரு சமயம்‌ என்னைத்‌ தனியே விட்டுவிட்டுத்‌ தபோமுனி 
ஏதோ வேலையாகப்‌ போயிருந்தார்‌. பிராரப்த கர்மப்‌ பயன்‌! நான்‌ 
தனியேயிருக்கும்போது நீசமனம்‌ இலேசாகப்‌ பர்வதகுமாரியின்‌ உருவத்தைக்‌ கொண்டு 
எதிரே நிறுத்தியது. 'ஆ! என்ன இன்பமாயிருந்தது அந்தக்‌ காலம்‌!' என்று நினைத்தேன்‌. 


எதிரே நின்ற மோகன விக்கிரகம்‌ இன்னும்‌ - சிறிது நெருங்கிற்று. நான்‌ அதைத்‌ தழுவும்‌ 
பொருட்டாக எழுந்தேன்‌. எனது கைகளுக்கிடையே மின்‌ வெட்டு முன்‌ பர்வதகுமாரி 
வந்து நின்றாள்‌. இதழ்களோடு இதழ்‌ பொருத்தி ஒரு க்ஷணம்‌ மோக பரவசத்திலே 
இருந்தேன்‌. இரண்டு மூன்று பூமிகள்‌ இடிந்து விழுந்ததுபோலப்‌ "படேர்‌" என்று ஒரு 
சப்தம்‌ கேட்டது. "கோ" என்றலறி மூர்ச்சை போட்டு விழுந்தேன்‌. 


கண்ணை விழித்துப்‌ பார்க்கும்போது பழைய திருவல்லிக்‌ கேணியில்‌ பழைய 
இடத்திலே என்னைச்‌ சுற்றிச்‌ சிலர்‌ விசிறிக்‌ கொண்டு நிற்பதைக்‌ கண்டேன்‌. "என்ன 
செய்கிறீர்கள்‌" என்று கேட்டதற்கு, "நீ பேய்கண்டவன்போல அலறினாய்‌. நாங்கள்‌ 
வந்து பார்க்கும்போது மூச்சில்லாமலிருந்தது. பலவிதமான சைத்யோபசாரங்கள்‌ 
செய்தபிறகு இப்போது மூச்சு விடுகிறாய்‌" என்றார்கள்‌. 


"ஐயோ, மூச்சுப்‌ போயிருந்தாலும்‌ பெரிய காரியமில்லையே, தர்மத்தைத்‌ 
தவறிவிட்டேனே!" என்று கூறிக்‌ கண்ணீர்‌ சிந்தினேன்‌. 


